449 


த.பா , நி . ( க.வெ. ) வரிசை எண் 


0 


பன்மாறித் தொகைகளும் 
வகையீட்டுச் சமன்பாடுகளும் 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 


வை . செல்வமுத்து , 
கணிதத் துணைப் பேராசிரியர் , 
மா நிலக் கல்லூரி , 

சென்னை , 


பாடநால் 


னம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


வங்க 


First Edition - May , 1973 


T.N.T.B.S. ( C.P. ) No. 449 


Tamil Nadu Text Book Society 


MULTIPLE INTEGRALS AND DIFFERENTIAL 
EQUATIONS 


V. SELVAMUTHU 


Price Rs . 3-45 


Published by the Tamil Nadu Text Book 
Society under the Centrally Sponsored 
Scheme of Production of books and 
literature in regional languages at the 
University level, of the Government of 
India in the Ministry of Education and 
Social Welfare (Department of Culture ), 
New Delhi, 


Printed by 
KUMARAN PRESS 
298 , Mint Street , 
Madras - 1 . 


என 


மன 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி -உள்ளாட்சித் துறை அமைச்சர் 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பன்னிரண் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பி.ஏ. வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக் 
கத்தில் புகுமுக வகுப்பிலும் ( P.U.C. ) , 1969 ஆம் ஆண்டி 
-லிருந்து பட்டப்படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் 
தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே 
கற்பிப்போம் 

முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் 
ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற் 
கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் 
எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் 
காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . இவ் 
வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 
மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான 
பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டு 
தோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்ல 
வேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் ,, 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் 
தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான ‘ பன்மாறித் தொகைகளும் வகையீட்டுச் 
சமன்பாடுகளும் என்ற இந் நூல் தமிழ் நாட்டுப் பாடநூல் 
நிறுவனத்தின் 449 ஆவது வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் 
குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 
484 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி , 
சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக 
நூல்கள் வெளியிடும் திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 .. 


பன்மாறித் தொகைகள் 


1 


1 


2 . 


தொகைகளின் 


நடைமுறைப் 


பன்மாறித் 
பயன்கள் 


58 


3. சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


85 


4. வகையீட்டுச் சமன்பாடுகள் 


83 


மேற்கோள் நூற்பட்டியல் 


120 


கலைச்சொற்கள் 


121 


பன்மாறித் தொகைகள் 


( Multiple Integrals ) 


[ a , b ) எனும் இடைவெளியில் , சார்பு f ( x ) - ன் தொகையான 


b 


[ f(x) dx ஐ வரையறை செய்ய , [ a , b ] ஐ சிறுசிறு இடைவெளி 


களாகப் பகுத்தோம் . அச்சிறு இடைவெளிகளுள் f ( x ) - ன் வரம்பு 

b 


களைக் கணக்கிட்டு அவைகளின் துணையால் , | f ( x ) da 


dx ஐ வரை 


யறுத்தோம் . இத் தொகை , வளைவரை f ( x ) , X அச்சு , x = d , 

= b : ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட பரப்பளவைக் குறிக்கிறது 
என்பதையும் அறிந்துள்ளோம் . 


இதே போன்று , f ( x , y ) எனும் , ஓர் இருமாறிச் சார்பின் ரீமன் 
தொகையை , ஒரு செவ்வக அரங்கில் வரையறுக்க , செவ்வகத்தை , 
சிறுசிறு செவ்வகங்களாகப் பகுத்து , அச் சிறு செவ்வகங்களில் 
f ( x , y ) - ன் வரம்புகளைக் கணக்கிட வேண்டும் . ஒற்றை மாறிச் 
சார்பின் தொகை , ஒரு குறிப்பிட்ட பரப்பளவைக் குறிப்பது போல் 
இரு மாறிச் சார்பின் தொகை , பொதுவாக , ஒரு கன அளவைக் 
குறிப்பிடும் . 


இரு பரிமாண அரங்கில் ( Two - dimensional domain ) உள்ள 
எளிய உருவம் செவ்வகமாதலால் , முதலில் ஒரு செவ்வகத்தில் 
f ( x , } ) - ன் இரு மாறித் தொகையை வரையறுப்போம் . அதனை , 
மற்ற அரங்குகளுக்கு , விரிவு படுத்திக் கொள்ளலாம் . 


AY 


• ATA 


, 

பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 
ஒரு செவ்வக 

அரங்கில் , f ( x , 1 ) எனும் சார்பின் இருமாறித் 
தொகையின் வரையறை : 
0 

X 

படம் -1 . 
R என்ற செவ்வகத்தில் , வரையறுக்கப்பட்ட வரம்புள்ள ஒரு 
சார்பு f ( x , y ) என்க . ஆய அச்சுகளுக்கு இணையாகப் பல நேர் 
கோடுகளை வரைந்து , R- ஐ சிறுசிறு செவ்வகங்களாகப் பகுத்திடுக . 
இதனை R- ன் ஒரு பகுப்பு முறை என்கிறோம் . சிறு செவ்வகங்களுள் 
ஒன்று As என்க . அதில் f ( x , y )-ன் மேல் வரம்பு Mrs , கீழ் வரம்பு 
mrs எனவும் கொள்க . 

As- ன் பரப்பளவு s என்க . 
இப் பகுப்பில் உள்ள மொத்த சிறு செவ்வகங்களின் 
எண்ணிக்கை < mn எனக் கொள்க . 
கீழ்க்காணும் இரு தொகைகளைக் கணக்கிடுவோம் : 
S 

101 

> mrs P 
இவைகளுக்கு முறையே , தோராய மேற்தொகை ( upper approxi 
mate sum ) , தோராய கீழ்த் தொகை ( lower approximate sum ) 
எனப் பெயராகும் . K- ன் பல்வேறு பகுப்பு முறைகளைக் கணக்கிடும் 

S , F- ன் மதிப்புகள் மாறுகின்றன . ஆயினும் , R- ல் 
f ( x- y ) - ன் மேல் வரம்பு M , கீழ் வரம்பு m என்றால் , 

R- ன் பரப்பளவு என்றால் , 
எந்தப் பகுப்பு முறையிலும் , 

Sm- A 


11 


== 


> > Mrs Pres 


S S M A எனக் காணலாம் . 


ரூட 


பன்மாறித் தொகைகள் 


3 


இவ்வாறு R- ன் அனைத்து பகுப்பு முறைகளுக்கும் , தோராய 
மேற்தொகை ( S ) களுக்கும் ஒரு கீழ் வரம்பு உண்டு ; கீழ்த் தொகை 
( s ) களுக்கு ஒரு மேல் வரம்பு உண்டு . இவ் வரம்புகளுக்கு , 
முறையே ரீமன் மேற் தொகை ( / ) , ரீமன் கீழ்த் தொகை ( ) எனப் 
பெயராகும் . இதனை , 


J 


| f ( r , y ) dx dy 
J 
R 


N 


- 


| | f ( x , y ) dix dy என எழுதுகிறோம் . 


R 


இவ்விரு வரம்புகளும் சமமானால் , i.e. , I = J என்றால் , R- ல் 
f ( x , y ) ஐ ரீமன் வழியில் தொகைப் படுத்தலாம் என்று கூறு 
கிறோம் . அப் பொது மதிப்பை , R- ல் f ( x , } ) - ன் ரீமன் தொகை 
எனக் குறிப்பிடுகிறோம் . அதனை , 


| f ( x , y ) dx dy என எழுதுகிறோம் . 


R 


என்பதை 


எளிதில் 


குறிப்பு 1 : HAS SK SKM A 
உணரலாம் . 


குறிப்பு 2 : ரீமன் தொகையின் இவ் வரையறையை , இரண் 
டுக்கு மேற்பட்ட மாறிகளைக் கொண்ட சார்புகளுக்கும் விரிவு 
படுத்திக் கொள்ளலாம் . 


குறிப்பு 3 : இரு மாறிச் சார்பின் தொகையின் வரையறை , 
ஒற்றை மாறிச் சார்பின் தொகை வரையறையைப் போன்றே 
அமைந்துள்ளதால் , ஒற்றை மாறிச் சார்பின் தொகைகளுக்கு உரிய 
இயல்புகளையும் , தேற்றங்களையும் தேவையான சிறு மாற்றங்க 


டார் போவின் தேற்றம் ( Darboux s theorum ) : 

கொடுக்கப்பட்ட ஒருசிறு மிகை எண் E- க்குத் தக்க , ஒரு 
மிகை எண் 8 ஐ 8 ஐவிடக் குறைந்த பரப்புள்ள சிறு செவ்வகங் 
களைக் கொண்ட எந்தப் பகுப்பு முறையிலும் S -- J < E , I - S < E 
என அமையுமாறு , காணலாம் . 

( இத் தேற்றத்தை நிரூபிப்பது , இப் புத்தகத்தின் நோக்க 
மல்ல , ) 


4 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


குறிப்பு 1 : F- ல் உள்ள ஒரு பகுப்பு முறையில் , சிறு செவ் 
வகங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் , S- ன் மதிப்பு 
உயர்வதில்லை ; S- ன் மதிப்பு குறைவதில்லை ; என்பதை அறியலாம் . 
எனவே சிறு செவ்வகங்களின் பரப்பளவு பூஜ்யத்தை அணுகும் 
வகையில் , அவைகளின் எண்ணிக்கை கந்தழியை அணுகினால் , 
S > Jx S > 1 இவ்வாறு - யும் , J- யும் முறையே S , S- ன் வரம்புகள் 
மட்டுமல்ல , அவற்றின் எல்லை ( limit ) மதிப்புகளுமாம் . 


குறிப்பு 2 : f ( x , ) ) ஒரு தொகைப்படும் சார்பு என்றால் , 1 = J 


எனவே , 


S , 5 - ம் | | f ( x , y ) dx dy ஐ அணுகும் . 

[ } 


R 


குறிப்பு 3 : சிறு செவ்வகம் As- ல் உள்ள ஏதேனும் ஒரு 
புள்ளி ( 6rs , rs ) என்றால் , 


mrs < f ( 6rs , n.s ) < Mrs 


m 


.. 


Σ 


Σ 


mrs Prs < SEP ( rs , mrs ) Prs < == Mrs Prs 


s < ) 


2 / (sr.. Ins ) Prs < S 


S 


1 


- 


எனவே F- ல் , 1 ( 1 , ] ) தொகைப்படும் சார்பெனில் , சிறு செவ்வகங் 
களின் பரப்பு , பூஜ்யத்தை அணுகும் வகையில் , 

அவைகளின் 
எண்ணிக்கை , கந்தழியை அணுகினால் , 


E 


Σ > f ( 6rs , 17 ) - PS 


r = 1 


S = 1 


என்ற கூட்டுத் தொகையின் எல்லை மதிப்பு | | I ( x , }} dx dy 


ஆகும் . 


R 


பன்மாறித் தொகைகள் 


5 


அதாவது , அனைத்து Prs > 0 என்றால் , 


=== { re - s } - Ifran 


| | f ( x , y ) dx dy 


தேற்றம் : ஒரு செவ்வகம் R- ல் வரையறுக்ப்ெபட்ட , வரம் 
புள்ள சார்பு f ( x , y ) என்றால் , அதனைத் தொகைப்படுத்த தேவை 
யான அல்லது போதுமான நிபந்தனையாவது : கொடுக்கப்பட்ட 
மிகை எண் E- க்குத் தக்க , ஒரு மிகை எண் 8 ஐ , S ஐ விடக் 
குறைந்த பரப்புள்ள சிறு செவ்வகங்களைக் கொண்ட எந்தப் பகுப்பு 
முறையிலும் , S - S < E ஆக இருக்குமாறு காணலாம் . 


( இதனை நிரூபிப்பது , இப் புத்தகத்தின் நோக்கமல்ல . ) 


குறிப்பு : ‘ S – s ஐ அலைவுத் தொகை ( oscillatory sum ) 
எனக் கூறுகிறோம் . 


தொகைப் படுத்தத் தக்க சார்புகள் 

( 1 ) தெடார்ச்சியான சார்புகளைத் தொகைப் படுத்தலாம் . 


R , 


| a < x < 5 ) 
losy < B 


என்ற செவ்வகத்தில் வரையறுக்கப்பட்ட ஒரு தொடர்ச்சியான 
சார்பு f ( x , y ) என்க . E என்பது ஏதேனும் ஒரு சிறு மிகை எண் 
என்றால் , R ஐ சிறுசிறு செவ்வகங்ககளாகப் பகுத்து , அச் 
செவ்வககங்கள் ஒல்வொன்றிலும் , f ( x , y ) - ன் அலைவு ( oscillation ) 
E ஐ விடக் குறைந்துள்ள வாறு காணலாம் . 


i.e. , சிறு செவ்வகங்கள் அனைத்திலும் Mrs 


mre ( S 


எனவே , S - S = 

r = 1 0 = 1 


2 2 ( Mrs - mrs) Pra 


< > YE Pks 


< E >> Prs 


< E . A 


( R- ன் பரப்பளவு / என்றால் ) 


8 ( x , y ) ஐ தொகைப் படுத்தலாம் . 


6 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


( 2 ) R- ல் f (x , y ) வரம்புள்ளதாக , ஆனால் , தொடர்ச்சியற்ற 
தாக இருப்பின் , தொடர்ச்சியற்ற புள்ளிகளை உள்ளடக்கிய சிறு 
செவ்வகங்களின் மொத்த பரப்பளவு E- க்குக் குறைவாக இருக்கு 
மானால் , ] { x , } ) ஐ தொகைப் படுத்தலாம் . 


E என்பது ஏதேனும் ஒருசிறு மிகை எண் என்க . f (x , } ) 
தொடர்ச்சியற்ற புள்ளிகளை உள்ளடக்கிய செவ்வகங்களை d செவ் 
வகங்கள் என அழைப்போம் . இவைகளின் மொத்த பரப்பளவு 
E ஐவிடக் குறைவு எனக் கொள்க . மீதிச் செவ்வகங்களில் f ( x , y ) 
தொடர்ச்சியான சார்பாகும் . எனவே இச் செவ்வகங்கள் அனைத் 
திலும் Mrs - mrs < E என அமைக்கலாம் . இவைகளை ‘ R - d " 
செவ்வகங்கள் என்போம் . 


TH 


இப்போது , S = s = 

r = 1 s = 1 


> > ( Mr. - Mrs ) Pra 


= > > ( M .. - ma ) Pr 


+ 


+ 2 ( Mrs 


mrs ) Prs 


R -- d 


R- ல் f ( x , y ) - ன் வரம்புகள் M , m என்றால் , 

Mrs - mrs < M - m 


S - s < zz ( M - m ) Prs + zz E Prs 


< ( M - mi ) z z Psr + E z z Prs 

b 

< R - d 
< ( M - m ) E + E A 


< 


பல 


S - s < ( M - m + A ) E 


ஃ f ( x , } ) ஐ தொகைப் படுத்தலாம் : 


குறிப்பு : f ( x , y ) வரம்புள்ள சார்பாதலின் அதன் தொடர்ச்சி 
யற்ற புள்ளிகள் , எளியவை . ( Simple discontinuious ) . 


பன்மாறித் தொகைகள் 


முதல் இடை மதிப்புத் தேற்றம் : 


m A < s < [ [ f( x, y ) dx dy < S < MA 


R 


11 A 


< | | f ( x , } ) dx dy < MA 


R : 


R- ல் f ( x , 1 ) தொடர்ச்சியான சார்பாயின் , அரங்கில் ( , n ) எனும் 


ஒரு புள்ளியில் 


[ [ / ( x , y ) dr dy = 1(E, 7 ) . A 


* 


R 


என அமைந்திருக்கும் . 


செவ்வக அரங்கில் , ஒரு சார் பின் இருமாறித் தொகையைக் கணக் . 

கிடள் : 


R எனும் செவ்வகத்தில் வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு f ( x , y ( 
என்றால் , அதன் இருமாறித் தொகையின் வரையறை என்ன 
வென் கண்டோம் . இனி அத் தொகையைக் கணக்கிடும் முறை 
யைக் காண்போம் . 


தேற்றம் : R / 4 < x < b 


} 


என்ற செவ்வகத்தில் f ( x , y ) - ஐ 
( x < y < B 
தொகைப்படுத்த முடியுமானால் , ( d , B ) - இல் y- இன் அனைத்து 
b 

B 
மதிப்புகளுக்கும் | / ( s , 3 ) dx- ஐக் கணக்கிட முடியுமானால் , | dy 

d 
fix.y) as 

x . } ) dx என்ற அடுக்குத் தொகை ( Rcpeated Intergal )யின் 
மதிப்பே | f(x, ; ) dx diy என்ற இருமாறித் தொகையின் மதிப் 


a 


R 


பாகும் . 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


0X , OY ஆய அச்சுகளுக்கு இணையாக நேர்கோடுகள் 
வரைந்து , R- ஐ சிறு செவ்வகங்களாகப் பகுத்திடுக . அதில் ஒரு 
சிறு செவ்வகம் 4rs என்க . As- இல் f ( r , y ) - யின் வரம்புகள் 
Mrs , ! } rs என்க . 


( ar, 9 ) 


( xr -l, Ha = n) | 


படம் 2 . 


எனவே , Ars- ல் உள்ள எல்லாப் புள்ளிகளிலும் , 


Mrs < f ( x , y ) < Mrs 


f ( x , y ) ஐ x- ன் சார்பாக மட்டும் கருதி , இடைவெளி ( xrs , xr ) - ல் 
முதல் இடை மதிப்புத் தேற்றத்தைப் பயன்படுத்தினால் , 


Mrs ( x ; - x - 1 ) < | f ( x , y ) dx < Mrs ( x ; - x -- 1 ) 


Xr - 1 


எனக் கிடைக்கிறது . Ars- ல் உள்ள y- ன் அனைத்து மதிப்புகளுக்கும் 
( i . e . , இடைவெளி ( ys - 1 , ys ) -யிலுள்ள y- ன் அனைத்து மதிப்பு 
களுக்கும் ) இச் சமமின்மை பொருந்தும் , 


[ f ( x , y ) dx என்றால் , 
9 s( y) 


எனவே , ( ) 


Mrs ( xr 


xr - 1 ) ( s 


ys - 1 ) < I < J 

< Mrs ( x 


- xr - 1 ) ( ys - ysr ) 


இங்கு I , J என்பன ( J s - 1 , } s ) - ல் ? (y ) - ன் ரீமன் மேற்தொகை 
யையும் , கீழ்த் தொகையையும் குறிக்கும் . 


பன்மாறித் தொகைகள் 


9 


s 


i . e .. I = 


| ? ( y ) dy 


- } s - 1 


-ys 


- 


| ? ( y ) dy 


I s - 1 


சிறு செவ்வகம் Ars- ன் பரப்பளவு Prs என்றால் , 


Tirs Prs < I < J < Mrs Prs 


. 


zz mrr prs < 


B 

- B 
[ ? (y) dy < [ p ( y ) dy < zz Mrs Prs 


- 


dd 


R- ல் f ( x , y ) - ன் தோராயத் தொகைள் S , S என்றால் , 


B 
s < [ ? ( y ) dy < 


i . e . , 


- B 

[ P ( y ) dy < S 
c d 


இதிலிருந்து , 


I < 


B 
( 


son is < *front < 


cd 


எனக் காணலாம் . 


f ( x , y ) ஐ தொகைப்படுத்த முடியுமாதலால் , 


I = J. 


B 
| P ( y ) dy- க்கு உண்மை மதிப்பு உண்டு . அதன் மதிப்பு 


d 


f ( x , y ) - ன் இரு மாறித் தொகைக்கு சமமாகும் . 


10 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


[ ] f ( x , y ) dx dy 


B 
| ? ( y ) dy 


| f 

dy | / ( x , y ) dx 


துணை முடிவு 1 : 


இதே முறையில் , 


h 


B 


[ ] f (x.y ) ds idy - Tas 

dx | f ( x , y ) dy எனவும் 


d 


R 
நிறுவலாம் . 


துணை முடிவு 2 : 

f ( x , y ) -ன் இரு மாறித் தொகை இருக்குமாயின் , அதன் 
அடுக்குத் தொகைகள் ( Repeated Integrals ) இரண்டும் சமமாக 
இருக்கும் . 


1 


1 


குறிப்பு : | 


dx 


dy 


1 
2 


( x + y ) 


0 


1 


1 


1 


dy 


y 
( x + y ) * 


dx 


2 


0 


- 


y . 

I ° < x < 1 ) 
இங்கு f ( x , y ) = 

என்ற சார்பு , R 
( x + y ) 

( 0 < y < 1 / 
என்ற சதுரத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது . 


ச் சதுரத்தில் , ( 0 , 0 ) என்ற புள்ளிக்கு 

( 0 , 0 ) என்ற புள்ளிக்கு அண்மையில் 
f ( x , y ) கந்தழியை அணுகுவதால் , சார்பு வரம்புக்கு உட்பட 
வில்லை . ( 0 , 0 ) -ல் f (x , y )- க்கு ஒரு மதிப்பும் தேறாது . ( Indeter 
minate ) இதனால்தான் , மேற்கண்ட இரு அடுக்குத் தொகைகளும் 
சமமாக இல்லை . 


பன்மாறித் தொகைகள் 


ஏதேனுமொரு இரு பரிமாண அரங்கில் பன்மாறித் தொகை 

காணல் : 


ஒரு செவ்வக அரங்கில் , f ( x , I ) எனும் சார்பின் தொகை 
காணும் முறையைக் கண்டோம் . இதனை மற்ற அரங்குகளுக்கு 
விரிவுபடுத்த , அவ்வரங்குகளை ஒரு குறிப்பிட்ட முறையில் பகுப்பது 
அவசியம் . 


AY 


g = P2 (c ) 


# g , s ) 


X = a 


x = 4 


படம் 3 . 


ஒரு இரு பரிமாண அரங்கின் மேல் , கீழ் வரப்பு ( boundary 
curves ) களாக y = 1 ( x ) , y = 9 , ( x ) ஆகிய வளைவரைகளையும் , 
மற்ற இருபுறமும் Y அச்சிக்கு இணையான x = a , x = b எனும் இரு 
நேர்க்கோடுகளையும் வரம்பாகக் கொண்டால் , அவ்வரங்கு. 
Y அச்சினைப் பொறுத்த வகையில் , இருபடித்தானது ( quadratic 
lost Y - axis ) எனக் கூறுகிறோம் . அரங்கினுள் Y அச்சுக்கு இணை 
யான எந்த நேர்கோடும் அரங்கின் வரம்புகளை இரு புள்ளிகளுக்கு . 
மேல் வெட்டாது . 


Y 


F = F 


x = 4 ( Y ) 


x = 4 , ( y ) 


V = X 


> X 


படம் 4 . 


12 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


- 


இவ்வாறே , அரங்கின் இரு வரப்புகளாக x = 41 ( y ) , x = 4 ,( y ) 
என்ற வளைவரைகளையும் , மற்ற இருபுறமும் y d , y = B ஆகிய 
நேர்கோடுகளையும் வரப்பாகக் கொண்டால் அவ்வரங்கு 
X அச்சினைப் பொருத்த வகையில் இருபடித்தானது என்கிறோம் . 
அரங்கினுள் , X அச்சுக்கு இணையான எந்த நேர்கோடும் 
அரங்கின் வரப்புகளை இரு புள்ளிகளுக்குமேல் வெட்டாது . 


பொதுவாக , இருபரிமான அரங்கு , மேற்கண்ட வகையில் 
அமையாவிடில் , X , Y ஆய அச்சுகளுக்கு இணையான நேர் 
கோடுகள் துணையால் , அரங்கை , பல சிற்றரங்குகளாகப் பகுத்து , 
ஒவ்வொரு சிற்றரங்கும் X அச்சு அல்லது Y அக்சுக்கு இருபடித் 
தாக அமையுமாறுச் செய்யலாம் . 

எனவே ஏதேனும் ஒரு இரு பரிமான அரங்கில் ஒரு சார்பின் 
இருமாறித் தொகையைக் கணக்கிட , அவ்வரங்கை X அச்சுக்கு 
அல்லது Y அச்சுக்கு இரு படித்தாக இருப்பதாகக் கொள்ளலாம் . 


ஏதேனும் ஒரு இருபரிமாண அரங்கில் f ( x , y ) - யின் இருமாறித் 

தொகை காண : 

கொடுக்கப்பட்ட அரங்கு D ஐ முழுவதும் உள்ளடக்கிய ஒரு 
செவ்வகம் R ஐ வரைக . R- இல் F ( x , y ) என்னும் சார்பை கீழ்க் 
கண்டவாறு வரையறுக்க . 


4Y 


0 


படம் 5 . 


D யில் F ( x , y ) = fx , y ) மற்ற பகுதியில் F ( x , y ) = 0 
என்க . செவ்வகம் R- இல் , F ( x , y ) ஐத் தொகைப்படுத்த முடியு 
மானால் , D- யில் f ( x , y ) ஐத் தொகைப் படுத்தலாம் . 


மேலும் ( jf ( x , y ) dxdy = [ [ F(x, y ) dx dy . 

J ] 


D 


பன்மாறித் தொகைகள் 


13 


x = a , x = b , y = ? 1 ( x ) , y = 2 , ( x ) ஆகிய வரப்புகளைக் 

கொண்ட அரங்கில் , f ( x , y ) - யின் தொகை காண : 


யான 


( இங்கு , a < x < b ; 1 ( x ) , 4 , ( x ) இரண்டும் தொடர்ச்சி 

சார்புகள் எனவும் , அரங்கில் 1 ( x ) < 9 , ( x ) எனவும் 
கொள்க ). 


AY 


S 


v = 3 


R ! 


y = 9 ; { x ) 


ப 


P 


1 


0 


x = a 


x = x 


படம் 6 . 


கொடுக்கப்பட்ட அரங்கு D ஐ முழுவதும் உள்ளடக்கும் ஒரு 
செவ்வகம் R வகை . அச் செவ்வகத்தின் பக்கங்கள் x = a , x = b , 
v = d , y = B என்க . ( < P1 ( x ) = < 9 , ( x ) < B எனக் 
கொள்க ) இச் . செவ்வகத்தில் F ( x , y ) எனும் சார்பை கீழ்க்கண்ட 
வாறு வரை செய்க : 


D- ல் F ( x , y ) = f ( x , y ) 


மற்ற பகுதியில் F ( x , y ) = 0 என்க . 


கொடுக்கப்பட்ட அரங்கு D- ல் f ( x , y ) ஐ தொகைப்படுத்த 
முடியுமானால் , R- ல் F ( x , y ) ஐத் தொகைப்படுத்தலாம் . 


மேலும் | | f ( x , y ) dady = | | F ( x , y) dmdy 


R 


D 


b 


B 


[ dx | F ( x , y ) dy . 


a 


al 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுக்ள் 


-- 


I dx 


9 ( x) 
F ( x , y ) dy + ( F ( x , y ) dy 

. ( x ) 
B 

F ( x , y ) ay . 


* 


இங்கு , | 


F ( x , I ) dy = 0 


[ :: இப்பகுதியில் F ( x , y ) = 0 ] 


B 


F ( x , y ) = 0 


| | f ( x, x- ) dx dy 


b 

9 , ( x ) 
| ax . | F ( x , y ) dy 

P1 ( x ) 
b 
dx f ( x , y ) dy 

டி . ( x ) 


= [ 


a 


துணை முடிவு : 

இவ்வாறே , y = d , y = B , x = 41 ( y ) 
4 , ( y ) ஆகிய வரப்புகளைக் கொண்ட அரங்கு D- ல் , ( இங்கு 
d < y < 3 , 4 , ( y ) , 4 , ( y ) இரண்டு தொடர்ச்சியான சார்புகள் 
எனவும் , அரங்கில் 41 ( y ) , < 4 , ( y ) எனவும் கொள்க ) . 


B 


- 


| | f ( x , y ) dx dy 


dy |s 


4 , (y ) 

f ( x, y) dx 
41 ( y ) 


d 


D 
என நிறுவலாம் . 


b 

6. ( x ) 
குறிப்பு 1 : 

s dx S f ( x , y ) dy என்ற அடுக்குத் 

21 ( x ) 
தொகையைக் கணக்கிட , f (x , y ) ஐ முதலில் y ஐப் பொருத்து 
தொகைப்படுத்த வேண்டும் . கிடைக்கும் தொகையை , மீண்டும் 


a 


பன்மாறித் தொகைகன் 


15 


x ஐப் பொருத்து தொகைப்படுத்த வேண்டும் . இவ்வரிசை முறை 
யில் மாற்றம் செய்யக் கூடாது . 


குறிப்பு 2 : y = $ ( x ) , x = 4 ( y ) போன்ற தொடர்ச்சியான 
வளைவரைகளை வரப்புகளாகக் கொண்ட ஓர் அரங்கு D- யில் 
[ fax dy என்ற தொகை , அரங்கின் பரப்பளவைக் குறிக்கும் . 


நடைமுறை விதி : 

கொடுக்கப்பட்ட அரங்கில் x- ன் எல்லை மதிப்புகள் 
x = b என்க . அரங்கினுள் , Y அச்சுக்கு இணையாக வரையப்பட்ட 
எந்த நேர்கோடும் அரங்கின் வரப்புகளை இரண்டு புள்ளிகளுக்கு 
மேல் வெட்டவில்லை எனக் கொள்க . அந் நேர்கோடு , அரங்கின் 
வரப்புகளை வெட்டும் புள்ளிகளின் Y ஆய உறுபுகள் | y , என்றால் 
( y1 < y ? என்க . ) 


1Y 


12 


** = a | 


படம் 7 . 


பொதுவாக , y ) , y2 இரண்டும் x- ன் தொடர்ச்சியான சார்பு 
களாக இருக்கும் . எனவே , 


b 


| | f ( x , y ) dx dy 


. 


[ dx | f (x, y ) dy . 




y 


- 


இதே போன்று , y- ன் எல்லை மதிப்புகள் y d , y = B 
என்றால் X அச்சுக்கு இணையாக , அரங்கினுள் வரையப்பட்ட 
நேர்க்கோடு , அரங்கின் வரப்புகளை இரு புள்ளிகளில் வெட்டு 
மானால் , அப் புள்ளிகளின் x ஆய உருபுகள் x1 , x , என்றால் x1 , x , 
இரண்டும் ; -யின் தொடர்ச்சியான சார்புகளாக இருக்கும் . 


16 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


எனவே , 


[ f 
[ f(x, y ) dxdy = [ ty 

dy [ f ( x , y ) dx 


AY 


# = B 


- - 


IX 


Y = 2 


> X 


படம் 8 . 


குறிப்பு : இவ்வாறு செவ்வக மல்லாத மற்ற அரங்குகளில் , 
தொகைப் படுத்தலின் வரிசையை ( order of integration ) மாற்றும் 
போது மாறிகளின் எல்லைகள் மாறுகின்றன . 


எடுத்துக் காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 

X அச்சு , x = 2a போன்ற நேர்கோடு , x = 4ay என்ற 
பரவளை ஆகியவற்றை வரப்புகளாகக் கொண்ட ஓர் அரங்கு D , 
என் 

xy dxfdy கணக்கிடுக . 
D 


ன்றால் | 


Ay 


A 


0 


P 


B 


படம் 9 . 


பன்மாறித் தொகைகள் 


17 


அரங்கில் x- ன் எல்லா மதிப்புகள் x = 0 , x = 2a ஆகும் . 
அரங்கை , Y அச்சைப் பொருத்து இரு படித்தானது எனக் 
காணலாம் . அரங்கினுள் , Y அச்சுக்கு இணையாக வரையப்பட்ட 
நேர்கோடு , அரங்கின் வரப்புகளை P , Q என்ற புள்ளிகளில் வெட்டு 
கிறது என்க . அப்புள்ளிகளின் Y ஆய உருபுகள் முறையே 


y = 0 , 


* 
4a 


ஆகும் . 


2a 


2 


xy dx dy 


ds | -xy dy . 


P 


24 


x2144 


dx | 


xy dy . 


-/ * [ = ] 


2a 


dx - 


x + 
16a ? 


0 


24 


1 
321 


0 


1 


( " 


( 2a ) 

6 


* 


321 


எடுத்துக்காட்டு 2 : 

தொகைப் படுத்தலின் வரிசையை மாற்றி , 
தொகையைக் கணக்கிடுக . 


கீழ்க்கண்ட 


1 


1 - x 


s dx 


( 9 +1 ) , 


( e + 1 ) 1 - x - y : 


0 


0 
ப.வ. 

2 


18 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


இவ்வரங்கின் ( D ) வரப்புகளாவன : 

x = 0 , x = 1 , y = 0 


B ( 0,1 ) 


P 


A { l. 


படம் 10 . 


ஃ y = { 1 - x2 


( i.e. , x2 + y = 1 ) 


அரங்கில் 0 < y < 1 . 

X அச்சுக்கு இணையாக , அரங்கினுள் PQ என்ற நேர்கோடு 
வரைக . புள்ளி P , Q ஆகியவற்றின் x ஆய உறுபுகள் முறையே , 
x = 0 x = V1-2 ஆகும் . 


எனவே கொடுக்கப்பட்டத் தொகை , 


1 


( 1 - y 
| dy 

( e +1 ) 11 - x - y " 
0 0 


- 


1 


11 - y 

V ( 1 - y ) - x 


dx 


dy 
( ey + 1 ) 


0 


1 


| 


V1 - y " 


( 4 ) 


dy 
( ey + 1 ) 


sin - 1 


11 -y" ) , 


0 


* = 0 


1 


dy 


ey + 1 


2 


0 


பன்மாறித் தொகைகள் 


19 


1 


* 


e - y dy 
1 + e - Y 


2 


0 


1 
[ log ( 1 + y ) ] 

O 


- 


[ log 2 


log ( 1 + e - 1 ) ] 


2 


= " los ( 74 ) 


எடுத்துக்காட்டு 3 : 


f ( ) dx dy 


- 


|| 


* [ f ( a ) -f ( 0 ) ] 


Ta - x ) ( x - y ) 


O 


0 


என நிறுவுக . 


அரங்கின் வரப்புகள் : 

x = 0 , x == a , y = 0 , y = x ஆகும் . அரங்கினுள் 0 < y 
Ka . 

X அச்சுக்கு இணையாக PQ ஐ வரைக . 


B ( a , a ) 


ம 


0 


A 


படம் 11 . 


கொடுக்கப்பட்ட தொகை : 


dy 

P 


f ( y ) dx 
V ( a - x ) ( x - y ) 


0 


20 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


f ( y ) ds 


dy 


V ( a -- x ) ( x - y ) 


- 
- 


dx 


(y ) as (a-s) (x- )) 


x = a cos " 8+ y sin 9 எனக் கொண்டால் , 


0 


de 


2 sin a cos ( y - a ) .da 
( a - y ) sin 0 . ( a - y ) cost a 


( a - x ) ( x - y ) 


1/2 


0 


= 2 - da = * 

* / 2 


a 


- 


* I " ( y ) dy = "[ f( 91 


* [ f ( a ) - f ( 0 ) ] 


எடுத்துக்காட்டு 4 : 

தொகைப்படுத்தலின் வரிசையை மாற்றி , 


கீழ்க்கண்ட தொகையைக் கணக்கிடுக . 


4 


y dy dit 


(( a -- x ) Vax 


y 


yja 


அரங்கின் வரப்புகளாவன 


y = 0 , 


- 


y = d , 





X அச்சுக்கு இணையாக PQ ஐ வரைக . 


பன்மாறித் தொகைகள் 


21 


A ( a , a ) 


+ 


படம் 12 . 


கொடுக்கப்பட்ட தொகை 

Q 

( a - x ) { ax - y* 
P 


y dy 


O 


{ ax 


a 


u dy 


dr 


( a - x ) Vax 

- y 


Vax 


dx 


- 


{ - vas 


y " } 


(a 


x ) 


- 


* 2 


dx 


V 


dr 


*/ 2 


2a 


Sing da 


x = a sin 0 எனக் கொள்க . 


na 


2 


எடுத்துக்காட்டு 5 : 


a 


| I % 

f ( x , y) dx dy 

0 
என்ற தொகையில் , தொகைப்படுத்தலின் வரிசையை மாற்றுக . 


22 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


P 


AA 


B ( a , a ) 


|O 


படம் 13 . 


அரங்கின் வரப்புகளாவன : 

y = 0 , y = a , x = 0 . 


12ay -- y3 ( i.e. , x + y 2ay 


0 ) . 


அரங்கினுள் , Y அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடு வரைக . 
அது , அரங்கின் வரப்புகளை P , Q என்ற புள்ளிகளிலும் , x + y " - 
2ay 0 என்ற வட்டத்தின் பரிதியை P , P ஆகிய புள்ளிகளிலும் 
வெட்டுகிறது என்க . 


புள்ளிகள் , P , P " ஆகியவற்றின் y ஆய உருபுகள் முறையே 
y1 , y2 என்றால் , அவை x2 + y - 2ay = 0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்களாகும் . 


12 


2ay + x2 = 0 


y = a + Va? - x2 


ஃ y1 < y , எனக் கொண்டால் , 

y1 = a - Var - x2 


y , = d + Vaa 


.. 


கொடுக்கப்பட்ட தொகை : 

Q 


s dx f f(x, y) dy 


P 


பன்மாறித் தொகைகள் 


f 


( ax 

dx | f ( x , y ) dy 


[ dx [ f (x, y ) dy 

- Vae - x " 


எடுத்துக்காட்டு 6 : 


தொகைப்படுத்தலின் வரிசையை மாற்றுக : 


2 


3a 


[ ds | f ( x , y ) dy . 


x " / 4a 


கொடுக்கப்பட்ட அரங்கின் வகுப்புகளாவன : 


0 . 


2a . 


x2 


y 


- 


> 


4a 


y = 3a 


B ( 2a ,3. :) 


DD 


A (2a , a ) 


Q 


படம் 14 . 


X அச்சுக்கு இணையாக வரைந்த எந்த நேர் கோடும் , அரங்கின் 
வலப்புறம் , படத்தில் கண்டபடி புள்ளி A ( 2a , a ) - க்குக் கீழே 
பரவளையையும் , A- க்கு மேலே நேர்கோடு AB ஐயும் வெட்டுகிறது . 
எனவே , அரங்கை இரு பகுதிகளாகப் பிரிக்க 

வேண்டும் . 


24 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


X அச்சுக்கு இணையாக , DA என்ற நேர் கோட்டை வரைக . 
அரங்கை இரு சிற்றரங்குகளாகப் பிரிக்கிறது . இரு சிற்றரங்குகளும் 
தனித்தனியே X அச்சைப் பொருத்து இருபடித்தானவை . 


கொடுக்கப்பட்ட தொகை 


- [ [ f ( x , y ) dr dy + [ [ f ( x , y ) de dy. 


OAD 


ABCD 


சிற்றரங்கு OAD- ல் , X அச்சுக்கு இணையாக PL வரைக . 


a 


[ | f ( x , y ) dr dy - 


dy | f ( x , y) dx 


OAD 


14ay 


| dy 


f ( x, ) ) dx . 


0 


0 


செவ்வகம் , ABCD- ல் 


2a 


| | f ( x , y ) dx dy | dy 


f ( x , y ) dx 


கொடுக்கப்பட்ட தொகை 


( 4ay 


38 


2a 


dy 


( x , yr ) ds + [ dy | f ( x , y) is . 


- 


0 


எடுத்துக்காட்டு 7 : 


r = 2a cos 0 , 0 < 0 < > என்ற அறை வட்டத்தில் , 


| | re sin a dr do ஐ தொகைப்படுத்துக் 


இவ் அரை வட்டத்தில் 0 < 0 < > 


பன்மாறித் தொகைகள் 


25 


10 - ன் எம்மதிப்பிற்கும் , 7 - ன் மதிப்பு 0 முதல் 2a cos 9 வரை 
மாறுகிறது . 


P { r ;e ) 


C { a , o ) 
படம் 15 . 


எனவே , கொடுக்கப்பட்ட தொகை 

1/2 

2a cosa 
da 

r sin a da 


0 


0 


T | 2 


2a cose 


cle { 5 sin a 


}} 


0 


8a * 


* / 2 

cos * 0 sin adg 
0 


2 


8ae 
3 


- 


4.2 


2us 


- 


மாறி மாற்றம் ( Transformation of Variables ) ஜாக்கோபியன் கள் 

( Jacobians ) : 

24 , us , tn , 1 , 1 , x) ஆகிய ( n + p) மாறிகளைக்கொண்ட 
வகைப்படும் சார்புகள் F1 , F , ... F. என்றால் , 

OF 3F , 

34 . 


8F1 


aul 


aus 


OF ,, 


aF , 
aul 


OF , 
дир 


Bes 


** 


OF . 


OF . 


aul 


3F . 
9 , u 


3u . 


26 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


என்ற அணிக்கோவைக்கு ( Determinant ) F , F ,, Fr ஆகிய 
n சார்புகளின் , ul , up , ... นก 

ஆகிய மாறிகளைப் பொருத்த 
ஜாக்கோபியன் அல்லது சார்பு அணிக்கோவை ( Functional 
Deteminant ) எனப்பெயராகும் . 


... 


a ( F1 , F ,, 
இதனை J = 

9 ( ul , ts , . 


F. ) 

என எழுதுகிறோம் . 
un ) 


கொண்ட வகைப்படும் 


குறிப்பாக u , v , W ஆகிய மாறிகளைக் 
சார்புகள் x , y , z என்றால் , 


அதாவது , 


( u , , w ) 


v = 9 , ( U , V , w ) 


23 ( u , Y , w ) என்றால் 


3x 


9 ( x , y , y ) 
3 ( u , y , w ) 


ах 
Әи 


3x 
ay 


aw 


ду 


By 


av 
aw 


Әи 


ay 


37 


37 
аи 


37 
Әw 


au 


என்ற அணிக்கோவையைக் கணக்கிடலாம் . 


பல மாறிகளைக் கொண்டிருப்பினும் , ஜாக்கோபியன்கள் , 
ஒற்றை மாறிச் சார்புகளைப் போல் செயல்படுவது அவற்றின் சிறப் 
பியல்பு ஆகும் . 


இயற் கணிதத்தில் , அணிக் கோவையின் இயல்புகளிலிருந்து , 
ஜாக்கோபியன்களின் கீழ்க்கண்ட இயல்புகளை எளிதில் நிறுவலாம் . 


( I ) x , y எனும் இரு மாறிகளைக் கொண்ட சார்புகள் u , y 
என்றால் , [ i.e. , u = u ( x , y ) , y == v ( x , y ) ) இதில் , x , y 
இரண்டும் , 7 எனும் மற்றிரு மாறிகளின் சார்புகளாயின் , [ i.e. , 

x ( 5 , 1 ) ; y = y ( 5 , n ) ) , எல்லா சார்புகளின் பகுதி வகைக் 
கெழுக்களும் இருக்குமானால் , 


0 ( u , v ) 
0 ( , 7 ) 


-- 


3 ( u , v ) 
a ( x , y ) 


3 ( r , y ) 
9 ( 6,17 ) 


பன்மாறித் தொகைகள் 


27 


நிரூபணம் : 


au 


3 ( u , V ) 
8 ( 6,7) 


Ou 
37 


35 


av 


E 


an 


ax 


பே 


@u 


au 


3 


யே 
ax 


+ 


ay 
2 .a 


0x 
8 


. 


ay 


13 


7 


2y 


ay 
ax 


3 . 
0 


+ 


2x 
em 


+ 


3y 
6 


ay 
C ) 


ду 


24 


au 


|| 


X 


ax 
3E 


ax 


3y 


BE 


ax 


ay 
ax 


ay 
ay 


ay 
an 


37 


i.e. , 


3 ( u , ) 
8,7 ) 


3 ( x , y ) 

( x , y ) 


( x , ) 
( , 1 ) 


( ii ) குறிப்பாக , 5 


- 


u , 17 == ) என்றால் , இயல்பு /-லிருந்து , 


1 


2 ( u , v ) 
0 ( x , ) ) 


- 


0 ( x , y ) 
2 ( u , v ) 


எனக் கிடைக்கிறது .. 


( x , y ) 
ở ( u , vì 


( x , y ) 
ở ( , y ) 


( iii ) u = !! ( r , s , t ) 

y ( r , S , t) 


இங்கு , r , s , t மூன்றும் x , y என இரு மாறிகளின் சார்புகளாயின் , 


3 ( u , V ) 
a ( x , y ) 


3 ( u , v ) 
3 ( r , S) 


0 ( r , s ) 
0 ( x , y ) 


+ 


3 ( J/ , v ) 
0 ( s , 1 ) 


a ( s , t ) 
3 ( x , y ) 


-- 


3 ( u , I ) 
( , ) 


8 (t , r ) 

( x , y ) 


வலப் புறத்திலுள்ள அணிக் கோவைகளைப் பெருக்கி , இதனை 
நிறுவலாம் . 


28 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


மாறி மாற்றம் ( Transformation of Variables ) : 

பன்மாறித் தொகை கணக்கிடுவதில் , சில சமயம் சார்புகளின் 
மாறிகளை மாற்றி , எளிதாகத் தொகைப்படுத்தலாம் . 


ஒரு பன்மா றிச் சார்பின் மாறிகளை மாற்றி தொகைப்படுத்து 
வதற்குத் தேவையான நிபந்தனையையும் வழிமுறையையும் 
முதலில் காண்போம் . 


ஒரு முப்பரிமாண வெளியில் ( x . y , z ) எனும் புள்ளி , ( u , v , w ) 
என்ற புள்ளியுடன் 


2. ( !! , Y , 14 ) 
5 , ( u , V , w } 
98 ( ! , v , w ) 


( 
1 
) 


ஆகிய சமன்பாடுகள் மூலம் , தொடர்பு கொண்டிருந்தால் , ( u , v , W) 
வெளி ( X , Y , Z ) வெளியாக மாற்றப்படுகிறது என்கிறோம் . மேற் 
கண்ட சமன்பாடுகள் ( 1 ) ஐ மாறிமாற்றச் சமன்பாடுகள் ( Equation 
of Transformation ) என அழைக்கிறோம் . புள்ளி ( x , y , z ) ஐ , 
பள்ளி } , L , + ) ன் பிம்பம் ( Image ) எனக் கூறுகிறோம் . u , v , w 
வெளியிலுள்ள ஒவ்வொரு புள்ளி ( u , V , W ) - க்கும் ( X , Y , Z ) 
வெளியில் ஒருபிம்பம் இருக்கும் . ஆனால் ( x , ) , z ) என்ற புள்ளி , 

புள்ளிகளின் பிம்பமாக அமைந்திருக்கலாம் . ( x , y , z ) ஐ 
பிம்பமாக கொண்ட ஒரே ஒரு புள்ளி மட்டும் ( u , v , w ) வெளியில் 
இருக்குமானால் , கொடுக்கப்பட்ட மாறிமாற்றம் திருப்பத் தக்கது 
( reversible ) எனக் கூறுகிறாம் . மாறிமாற்றம் திருப்பத் தக்கதாக 

0 ( x , y , z ) 
அமைவதற்குத் தேவையான நிபந்தனை - (0 , 0, 0 ) 

+ 0 ஆகும் . 


பல 


மேலே குறிப்பிட்ட மாறிமாற்றம் திருப்பத்தக்கதாக இருப்பின் 
மாறிகள் ( u , I , w ) மூன்றையும் தனித்தனியே ( x , y , z ) - ன் சார்பு 
களாக எழுதலாம் . 


ஓர் இரு பரிமாண வெளியில் , ( u , v ) என்ற புள்ளி , D ) எனும் 
அரங்கை விவரிப்பதாகக் கொள்வோம் . அதன் பிம்பமான ( x , y ) 
என்ற புள்ளி , D எனும் அரங்கை விவரிப்பதாகக் கொள்க . மாறி 
மாற்றச் சமன்பாடுகள் , 


Ở . ( a , v ) 


- 


( u , | ) என்க . 


O 


+ 


. 
பன்மாறித் தொகைகள் 

அரங்கு D ஐ , D- ன் பிம்பம் எனக் கூறுகிறோம் . D1- ன் வரப்பு 
ஒரு மூடிய வளைவரை CI ( closed curve ) என்றால் , D- ன் வரப்பும் , 
ஒரு மூடிய வளைவரை ( C ) ஆக இருக்கும் . 
AV 

D 

படம் 16 . 
ஒரு புள்ளி C ஐ இடஞ் சுழியாக விவரிக்கும் போது , அப் 
புள்ளியின் பிம்பம் , C1 ஐ இடஞ்சுழியாக விவரிக்குமானால் , இம் 
மாறி மாத்றத்தை , நேர் மாற்றம் ( Direct transformation ) எனக் 

9 ( x , y ) 
கூறுகிறோம் . அப்போது 
அப்போது ஜாக்கோபியன் J = 

8 ( u , v ) 
எண்ணாக இருக்கும் . ( : J < 0 ஆகும் . ) 

புள்ளி , C ஐ இடஞ் சுழியாக விவரிக்கும் போது புள்ளியின் 
விம்பம் , C ஐ வலஞ்சுழியாக விவரிக்கு மானால் , மாறி மாற்றத்தை 
தலைகீழ் மாற்றம் ( Inverse transformation ) என்கிறோம் . அப்போது 
J ஒரு குறை எண்ணாக இருக்கும் . ( J < 0 ) 
இரு மாறித் தொகையில் மாறி மாற்றம் ( Change of variable in a 

double integral) 

ஓர் அரங்கு D- ல் f ( x , y ) ஐ தொகைப்படுத்த முடியுமானால் , 
x = 4. ( u , v ) , y = , ( u , v ) என்பன் மாறி மாற்றச் சமன்பாடு 
களானால் , D ஐ பிம்பமாகக் கொண்ட அரங்கம் ) , என்றால் , 
[ fe , ) 

du dy 

3 ( u, v ) 
D 

D , 
( u , r ) தளத்தில் , ஆய அச்சுகளுக்கு இணையாக நேர்கோடுகள் 
வரைந்து , D ஐ சிறு சிறு செவ்வகங்களாகப் பகுத்திடுக . அதில் 
ஒரு சிறு செவ்வகம் Prs என்க . ( X , Y ) தளத்தில் இதன் பிம்பம் 
&rs என்க . (8rs ஒரு செவ்வகமாக இருக்குமெனக் கூற இயலாது ) . 


ஒரு மிகை. 


[ [ / (x,y) dxdy 


- 
A 


30 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


Ps- ன் முனைகள் , ( , ) , ( + Au , 1 ) , ( u , v + Av) , 

( !! + A , !! --- / ) என்க . 


AY 


D 


O 


படம் 17 . 


படம் 18 . 


எனவே , drs- ல் இதன் பிம்பங்கள் முறையே , 

( i ) [ P1 ( u , v ) , ( u . y ] ] 


( ii ) [ PI ( u + a 2 , P 6 , Cu A tu , v ) ] 


(r ( w . :) + A N. 


p 
ди 


4 , ( u , v ) + Au 


24 ) 


96 , 
ay 


( இடை மதிப்பு தேற்றத்தைப் பயன்படுத்தி ) 


(( iii ) - ( u , ) v + Av ) , P. ( u , z + A v ) 


i.e. , 


[° ( u , ) + a 2 + , H, 1 ) + A , ** ) 


( iv ) [ ¢ , ( u + Az!, 


u + Av ) , 4. ( u + Au , 


y + Av ) ] 


1 ( u , v ) -- Au 


001 
-- A. 
யே 

ay 

02 
( ul v ) + AN 


+ Au 


002 
ay 


au 


3rs மிகச் சிறிய உருவமாதலால் , இந் நான்கு புள்ளிகளையும் , ஒரு 
இணைகரத்திற்கு முனைகளாகக் கொள்ளலாம் . எனவே அதன் 
பரப்பளவு 2 x முதல் மூன்று முனைகளால் உருவாகும் முக் 
கோணத்தின் பரப்பு 


- 


31 


291 
, ( u , y ) + AY 
பன்மாறித் தொகைகள் 

1 4. ( n , v ) 42 ( u , v ) 
2 
21 ( u , v ) + Au 

ди 
1 ( u , v ) + Ay . 


= 


தா 


2 . 


191 


0p 
, 


. ( u , I ) Au . 


| 


ди 


1 


au 


av 


எனக் குறிப்பிடலாம் . 


1 


} 


| 


* Nta 


2 


ay 


3x 
x -- Au 

ay 


} + Ay 


| 


ay 


* + Ay 


* 
ay 


y + Av 


3y 
ar 


| 


} 


1 


8y 


At . 


3x 
au 


Au . 


O 


au 


ay 


Av .. 


ax 
ay 


AY 


3v 


- 
ப 


= Au . Av 


3x 
au 


5/5 


3x 
ay 


8y 
ay 


drs- ன் பரப்பு = Au . Ay 


3 ( x + y ) 
ô ( 4.v) 


Prs -ன் பரப்பு = Ax . Ay 


இவ் விரு பரப்புகளும் , இரு தளங்களின் ஆரம்பப் பரப்புகள் , 
( Elementary areas ) gour 60 


Ax . Ay = Au . Ay 


8 ( x + y ) 

எனக் கொள்ளலாம் . 
0 ( u . v ) 


dx dy 


3 ( x . y) 
a ( u - v ) 


du dy 


28 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


3 ( x , y ) 
( u , v ) 


IT r ( s, y de dy - [ ] / { 5 ) . P. ) 


dx . dy 


DI 


குறிப்பு : இத் தேற்றத்தை இரண்டுக்கு மேற்பட்ட மாறிகளைக் 
கொண்ட சார்புகளுக்கும் விரிவு படுத்திக் கொள்ளலாம் . 


குறிப்பு 2 : பன்மாறிச் சார்புகளின் மாறிகளை மாற்றி , 
தொகைப்படுத்துவதற்கு , ஜாக்கோபியன் 

தேவை என்பதை 
உணரலாம் . எனவே , சில முக்கிய மாறி மாற்றத்திற்கு உரிய 
ஜாக்கோபியன்களின் மதிப்புகளை அறிந்து வைத்திருப்பது பயனுள் 
ளதாகும் . 


சில முக்கிய மாறி மாற்றங்கள் 
( i ) x = Y cos 9 

y Ysing என்க . 


P ( r.e ) 


- 


J 


( x , y) 
( 7 , 0 ) 


Y 


- 


( ii ) I = Y sin a cos - 
y = Y sin a sin p 

y cos 0 


படம் 19 . 


பா 


- 


( x , y , z ) 
0 ( Y , 0 , 0 ) 


y * sin 0 . 


X 


படம் 20 , 


( iii ) x + y = u 


x = u ( 1-9 ) 


- 


P = UV என்க . 


- 


( x , y ) 
( u , v ) 


பன்மாறித் தொகைகள் 


AZ 


Pre , ) 


1 


N 


> X 


படம் 21 . 


( iv ) x + y + z = 11 


x = u ( 1-9) 
y = uv ( 1-4) 


z + z = uy 


z = uvw என்க . 


Z 


HpW 


0 ( x , y , z ) 
3 (U, V , W ) 


= u ! . 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 

ஆய தளத்தின் முதற் காற்பகுதியில் ( first quadrant ) , 
a y = x * , b y = x > , pex = y * , qx = y * ஆகிய வளைவரை 
களுக்கு இடையில் அமைந்த பரப்பளவைக் காண்க . 


a > b , p > எனக் கொள்வோம் . 


முதல் இரு வளைவரைகளுக்கும் , X அச்சு ஒரு தொடு , 
கோடாகும் . அடுத்த இரு வளைவரைகளும் Y அச்சைத் தொடு 


கின்றன . 


ப.வ. - 3 


34 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


ந 8 


என்க . 


3 ( u , và 
( x , y ) 


Ou 
Ox 


au 
ay 


av 


ay 
ay 


Dx 


3x 


- 


- 


8xy 


y 


2 


ye 


3y 


* 2 


1 


a ( x , y ) 
8 ( u , v ) 


1 
8xy 


8 Uy 


குறிப்பிட்ட பரப்பு = ( ( ax iy . 

= II 


0 ( x , y ) 
3 ( u , v ) 


du . dy . - 


( u , p ) - தளத்தில் , அரங்கின் வரப்புகளாவன : 


baKu < a 


q " < v < p* 


a 


1 


f 


" 


பரப்பளவு 


du dy 


8 


U = b ? v = q 


as 


1 


du 


du 
V 


பு 


- 1 ( ( 


( a - b ) ( p - q ) . 


பன்மாறித் தொகைகள் 


35 . 


எடுத்துக்காட்டு 2 : 


x + y = d என்ற வட்ட அரங்கில் ( x + y ) andy 


என்ற தொகையைக் கணக்கிடுக . 


Y cos 


y = Y sin ) என்க . 


- 


a ( x , y ) 
( Y , G ) 


- 


Y 


( Y , 8 ) தளத்தில் 0KY < a 


0 < 0 < 27 


0 


படம் 22 . 


27 


I f (s +y* Aids dy - j jv | J | . av de 


Y = 0 0 = 0 


= [ fr * dy do 


21 


- 


[ Y® dy | da 


O 


va 


= 


36 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 3 : 


a , a , b , b , என்பன மிகை எண்கள் என்றால் , 


x + y = ax , a r , by , b ) ஆகிய 4 வட்டங்களுக்கு 

dx dy 
இடைப்பட்ட அரங்கில் 

-ன் மதிப்பைக் காண்க . 
Xy 


SS 


எனக் 


a > a , b > b 

கொள்வோம் . கொடுக்கப்பட்ட 
அரங்கு , ஆயதளத்தின் முதற் காற்பகுதியில் உள்ளது . அரங்கில் , 


ax < x + y < a x 


by < x + y " < b y 


AX 


படம் 23 . 


x3 + 13 


i.e. , a < 


< a 


b < * < 5 


x + y 


-- 


x " + 

y 


என்க . 


ஃ ( u , v ) தளத்தில் a < y < a 

b < y < b * 


பன்மாறித் தொகைகள் 


37 


F 


படம் 24 .. 


a ( u , v ) | 
2 ( x , y ) 


x• 2x - *" + y" ) 


2y 


2x 


y • 2y - ( x2 + y ) 


- - 


y 


ya 


( x2 - y " ) 


- 


- 


4 


( x2 + y ) 

x ya 


2 


- 


( x , y ) 
ở (u , v ) 


x y : 
( x + y ) 

x2 y " 
( 12 + y ) ? 


1 


1 


[ J ] 


2y 


ஃ கொடுக்கப்பட்டத் தொகை 

al 
1 1 

du dy 


s 


a 


b 


al 


b 


du 


dy 


- 


s 


* 


a 


h 


al 


b1 


log 


log 


b 


12 


-- 


எடுத்துக்காட்டு 4 : 

a cos 29 என்ற பெர்னோலியின் ( Bernoulli s lemnis 
cate ) ஒரு 

x2 - ye dxdy ஐ.மதிப்பு 
இடுக . 


- 


38 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


TN 


அரங்கில் < 0 < 

< G- வின் ஒவ்வொரு மதிப்பிற்கும் 
4 

4 
Y- ன் மதிப்பு 0 முதல் arcos 28 வரை மாறுகிறது . 


B 


WA 


AAL 


படம் 25 . 


x = Y cos O 


Y = Y sing என்க . 


- 


3 ( x , y ) 
a ( Y , 8 ) 


.. 


I - Sfva = y* .Y dy dg . 


* / 4 


avcos 29 

Val - y : Y dY 


da 


--- 


--1/ 4 


0 


- Jae { - 1 


a cos 28 

3/2 
1 ( a - Y ) 
2 3/2 


Y = 0 


-- 


1 
3 


| do ( a - a* 2*/ sin " ) 


--1 / 4 


w / 4 


8 


- : 4 


- 


(1-22 sin a ) dg. 


* / 4 


39 


பன்மாறித் தொகைகள் 


q 


klau 


s 


sing.de = 0 


. 


3 


as * 

6 


எடுத்துக்காட்டு 5 : 


13 


+ 
aa 


= 1 என்ற நீள் வளையத்தின் ( ellipse ) , முதற் காற் 


b2 


பகுதியில் , 


SS. 


Vas b2 – as x2 - b ? ya 

as 62 + a2 x2 + b y2 


-ன் மதிப்பைக் காண்க . 


y = by என்க . 


o 


A 


படம் 26 . 


0 ( x , y ) 
( X , Y ) 


ab 


இம்மாறி மாற்றத்தால் , ( X , Y ) - தளத்தில் அரங்கின் சமன்பாடு 
X2 + Y2 = 1 , X > 0 

1 


Y > 0 


என ஆகிறது . 


- 


40 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


B ! 


AA 


படம் 27 . 


ஃ கொடுக்கப்பட்ட தொகை 


a252 - a2b2X2 ab2Y 
ab " + ab2X2 + azbY2 


ab dx dy 


SS [* 
= h [ ] [ = * = * ) axa 


1/2 


dx dy 


X = Y cos 0 


Y = Y sin a என்க . 


- 
- 


a ( X , Y) 
3 ( Y , G ) 


- 


இப்போது , அரங்கில் 


0 < 0 < 1/2 


0 < Y < 1 . 


1 


* / 2 


- * 


1 = 


VE 


Ydy de . 


1 + y : 


O 


1 - Y2 
1 + y ? 


Y dy 


பன்மாறித் தொகைகள் 


41 


0 


1 


= ab 


2 sin 1/2 
2 cos : 1/2 


2 


( - sin dt ) 


1/2 


= cos t எனப் பிரதியிட்டு ) 


* / 2 


x ab 


sin ? 1/2 dt 


2 


- 


COS 
2 


" " | - 


dt 


2 ) 


* / 2 


x ab 
4 


( 


sint 


) 


O 


* 3 ( x - 2 ) 


எடுத்துக்காட்டு 6 : 


f ( x , y ) dx 


என நிறுவுக . இதிலிருந்து , 


f = frays - f fres 
ji -fos - 


( a - y ) f ( y ) dy எனக் காட்டுக . 


0 


இம் முடிவை அடுத்தடுத்து n முறைகள் பயன்படுத்தி 


( x - y) n - lf ( y ) dy 

) 


என நிறுவுக . 


அரங்கின் வரப்புகளாவன : x = 0 , x = a , y = 0 , y = x . 
X அச்சுக்கு இணையாக , அரங்கினுள் PQ எனும் நேர்கோடு வரைக . 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


P 


* x 


படம் 28 . 


தொகைப் படுத்தலின் வரிசையை மாற்றி அமைத்தால் , 

9 
dx f ( x , y ) dy 

f ( x , y) dx 


a 


s ) f(x,y) ds 


( 
1 
) 


... 


f ( x , y ) = f ( y ) என்க . 


f = fror - in front 

- ja- கை 
f - / a> y = (x-7)1() ey 


இதில் a = x எனக்கொண்டால் , 


X 


$ $ 


( 2 ) 


x- ஐப் பொருத்து 


இச்சார்பை , மீண்டும் ( 0 < x < a ) - யில் 
தொகைப் படுத்தினால் , 


( x - y ) f ( y ) dy 


- பன்மாறித் தொகைகள் 


-43 


வலப்புறத்தில் , தொகைப்படுத்தலின் வரிசையை மாற்ற , 


d 


வ.பு. 


dy f ( x - y ) | ( 3 ) de 


(எ- DIG 





a 


a 


1. 


- [ ause 

ay f( v) { 22 } 

-- [ cs - yy - fo 
-- jafefros - s - 


i . e . , 


( x - y ) f ( y ) dy . 


* 


x = a எனக் கொண்டால் , 


( x - y ) f ( y ) dy . 


இவ்வாறே , தொடர்ந்து n - முறைகள் தொகைப்படுத்த , 


--- ros --- ja -y- 


n - 1 f ( y ) dy . 


எடுத்துக்காட்டு 7 : 

cy 


vz2 


- 


x2 


arz 


ay2 


b2x 


2cy 


cx1 = 2a , 


ay2 


2b2x 


ஆகிய உருளை ( cylinder ) களுக்கு இடைப்பட்ட பகுதியின் கன 

abc 
அளவு ( volume ) , 

என நிறுவுக . 
7 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


24 


x 


x2 


-- 


Z 


ye 


எனப் பிரதியிடுக . 


எனவே குறிப்பிட்ட அரங்கில் , 

cs 

2c2 
Ku < 
b 

b 


a 


2a 


Ky 


ba 


252 
K W K 

a 


a 


பிட்ட கன அளவு = 


இது ஒரு இணைகரத் திண்மமாகும் (parallelopiped ) குறிப் 

SSS dx dy dz. 
[ [ ] [3(3,3,3 ) 


V 


dudy . dw 


22 


2z 


2 ( u , v , w ) 
3( x , y , z ) 


0 


2x 


* 3 


2 
, 


0 


2 


12 


2y 


27 


0 


.. 


3 ( x , y , z) 

1 
0 ( u , v , w ) 

7 
2c2b 

2a | c 
1 
du 

dy 
c216 

ab b2 / a/ 


2b | a 


.. 


s 


dw 


1 


c2 


2 


b2 


1 
7 


C 


abc 


- 


பன்மாறித் தொகைகள் 


45 


எடுத்துக்காட்டு 8 : 


2 


+ 


22 
+ 

என்ற 
4 be 

நீள் வளையத் 
ca 

திண்ம 
( ellipsoid ) அரங்கில் , 

[ ] ] { a b ° c ? – bec x2 - c a ye - a b2 z= } 1 / s dx.dy.dz -ன் 
மதிப்பென்ன ? 


ax 


- 


bY 


z = cZ என்க . 


. 


- 


-- 


a ( x , y , z ) 

abc 
( X , Y , Z ) 
இம் மாறி மாற்றத்தால் கொடுக்கப்பட்ட அரங்கு , X + Y a 
+ Z3 < 1 என்ற கோளமாகிறது . இக் கோளத்தில் கொடுக்கப் 
பட்ட தொகை 

[ [ ] { arbc a be c2 X2 anbe ce Y2 
ah c Z } 

13 

x abc dXdy • dZ . 
= a b c [ J / V1 - x_Y2_Z2 dX dY Z. 
X = Y sin a cos - 
Y = Y sin a sins 
Z = Y cos 8 என்க . 
0 ( X , Y , Z ) 

Y sins . 
0 ( Y , 9 , ) 


-- 


AZ 


P 


N 


படம் 29 . 


46 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


கோள அரங்கில் 


0KY < 1 
0 < < 27 
0 < e < * 

1 

27 
| = a be c2 

11 - y2 ye sin a 
Y = 0 0 = 0 p = 0 

dy do do 


Ś ſ S y y 


= a2 b2 c2 


V1 - y : y dy . 


sin G 


dp 


Y = sin 4 எனப் பிரதியிட்டால் ; 
1 

m / 2 

cos 4 . sin 4 . cos 4 d g . 


Fv1 -YY* dY- 


T 


m 


1 
4-2 


16 


2 ஜா 


-- 


. 


கொடுக்கப்பட்ட தொகை 

* 
= a 2 ( 2 

16 
usb1 (212 

4 


= 


பீற்றா , காமா சார்புகள் * ( Beta and Gamma Functions ) 
பீற்றா சார்பு : 1m > 0 , n > 0 என்றால் 

1 
B ( m , n ) : xm - 1 ( 1 - x ) -1 dx 


என்ற தகாத் தொகை ( Improper Integral ) குவியும் . இத் தகாத் 
தொகையை , பிற்றா சார்பு அல்லது ஆ ( ய் ) லரின் முதல் தகாத் 
தொகை என அழைக்கிறோம் . 


விளக்கத்தை , 


இச் சார்புகளின் குவிதல் , இயல்புகள் பற்றிய தெளிவான 
ஆசிரியரின் ரீமன் தொகை கணிதம் என்ற நூலில் காணலாம் . 


பன்மாறித் தொகைகள் 


இச் சார்பின் சில முக்கிய இயல்புகளை அறிந்து கொள்வது , 
நலமாகும் . 


இயல்புகள் : 

( i ) B ( m , n ) = B ( n , m ) . 


நிரூபணம் : 


B ( m , n ) 


--- 


xm - 1 ( 1 - x ) " - 1 dx 


- 


y எனப் பிரதியிடுக . 


0 


B ( m , m ) = 


( 1 - y ) -1 yn - 1 ( - dy ) 


/ 


yn - 1 ( 1 - y ) m - 1 dy 


- 


B ( n , m 


B ( m . n ) 


B ( m + 1 , n ) + B ( m , n + 1 ) 


நிரூபணம் : 


1 


B ( m , m ) = | - 

- ( 1-2 ) -- A 


1 


xm - 1 ( 1 - x) - > ( x + 1 - x ) dx 


xm ( 1 - x ) ? - 1 dx + 


xm - 1 ( 1 - x )" dx 


B ( m + 1 , n ) + B ( m , n + 1 ) 


e .. 


( 1 ) 


- 


1m - 1 dx 


48 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


மேலும் , 


( 1 - x ) . ) 


B ( m + 1 , n ) = 


- 11 


-- 
[ - ] + + --- 


xm - 1 ( 1 - x )" dx 


( 2 ) 


B ( m , n + 1 ) 


.00 


... 


எனவே , 


B ( m , n ) = ( 

( 1 + 1 ) B ( m , n + 1 ) 


91 + n 


B ( m , n + 1 ) | 


Aps 


- 


m 


இவ்வாறே , 


m + 1 


B ( m , n ) 


B ( m + 1 , n ) 


( 4 ) 


எனவும் நிறுவலாம் . 


சமன்பாடு ( 3 )-லிருந்து 


B ( m , n + 1 ) 


B [ m , n ) 


m + 1 


n ஐ , ( n - 1 ) என மாற்றி எழுத 


B ( m , n ) 


m + n - 1 3 ( m , n - 1 ) 


இவ்வாறு , தொடர்ந்து 1 - ன் மதிப்பைக் குறைத்து எழுதி வர , 
n ஒரு மிகை முழு எண் என்றால் , 
( n - 1 ) ( n - 2 ) 

1 
B.( m , n ) 

B ( m , 1 ) 
m + x 1 

m + 7 - 

2 


1 +1 


1 


1 


இங்கு B ( m , n ) = 


- 


W 


பன்மாறித் தொகைகள் 


B ( m , n ) 


( 5 ) 


= 


m ( ma + 1 ) 


( m + n -- 1 ) 


இவ்வாறே , 1 ஒரு முழு மிகை எண் என்றால் ,, 


1 


B ( m , n ) 


( 6 ) 


- 


h ( n + 1 ) 


in + m 


1 ) 


குறிப்பாக , 11 , 11 , இரண்டுமே , முழு மிகை எண்கள் என்றால் , 


1 


1 


- 


B ( m , 11 ) 


( 7 ) 


- 


m + n 


1 


காமா சார்பு : 


= 


n > 0 என்றால் , ( ( n ) 


S 


e - xx -1 dx 


0 


என்ற தகாத் தொகை குவியும் . 


ஆ ( ய் ) லரின் 


இத் தொகையை காமா 

சாமர்பு அல்லது 
இரண்டாம் தகாத் தொகை என அழைக்கிறோம் . 


இச் சார்பின் சில முக்கிய இயல்புகளை , கீழே காணலாம் : 


யெல்புகள் : 


- 


[ [ n + 1 ) = n ( ( n ) 


நிரூபணம் : 


( ( n + 1 ) = 


e - xxh dr 


---- 
------- 


e - x nxn - 1 de 


ப.வ. - 4 


50 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


---- 


e - x an - 1 dx 


r ( n + 1 ) = n ( n ) 


... 


( 1 ) 


... 


- 


- 
- 


எனவே , L ( n ) ( n - 1 ) r ( n - 1 ) என எழுதலாம் . 

= ( n - 1 ) ( 1-2 ) ( n - 2 ) 
இவ்வாறு தொடர்ந்து எழுதிச் செல்லலாம் . 


எனவே , n ஒரு மிகை முழு எண் என்றால் , 

| ( n ) = ( n - 1 ) ( n - 2 ) 2.1 [ ( 1 ) ஆகும் . 


r ( 1 ) = / 


-- 


e - x dx = 1 . 


( 2 ) 


( n ) 


( n - 1 ) ( n - 2 ) ... 2.1 


- 


1 . 


( ii ) n = 0 என்றால் , 


dx 


எனவே , ( ( 0 ) 


- 
- 


( iii ) x ஒரு குறை முழு எண்ணாகவோ ( negative integer ) 
பூஜ்யமாகவோ இல்லாவிடில் , 


( ( x ) . [ ( 1 - x ) = 


என நிறுவலாம் . 
sin xx 


1 
குறிப்பாக x = 

என்றால் , 
2 


F ( 2 ) ( 1 ) -- 
( 2 ) = VT 


பன்மாறித் தொகைகள் 


யீற்றா, காமா சார்புகளின் உறவு 

m > 0 , n > 0 என்றால் 


B ( , ) 


( m ) ( n ) 
ram + n ) 


r ( n ) = 


e - x xn - 1 dx . 


- 
-- 


* [ [ m + n ) 


e - xxm + n - 1 dx 


x- க்குப் பதிலாக ux என எழுத a > 0 என்க ) 


T ( m + n ) 


= am + a 


------- 


e - ax xm + n - 1 dx 


a = 1 + y என்க . 


30843+ 


e- ( 1 + Y } x xm + n -1dx 


... 


( 
1 
) 


F ( m + n ) = ( 1 + y)m+" / 

651513E 

SEL ) 
B ( m , n ) = Tam - 1 ( 1 - y ) r - 1 dx என அறிவோம் . 


1 


-- 


1 


இதில் x = 


எனப் பிரதியிடுக . 


B ( 111 , n ) 


( 1+ 


[ 1 - (1+ , ) 


(1+ y ) m - 1 


dy : 


( 1 + y ) - 


ல 


- 


} n - 1 dy 
( 1 + pm + 


52 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


( 1 ) -லிருந்து ( 1 + y ) m + r- ன் மதிப்பைப் பிரதியிட , 


1 


1 


B { m , n) 


- 4 


yn - 1 dy 


-- ( 1 + y } x xm + n - 1 dr . 


T ( m + n ) 


0 


இதனை , 


- 


1 
( ( m + n ) 


e- (1 + y }x_am+ n - 1 :7-1 dr dy , 


s 


r 
------ 

{ 

---- } 
r ( n ) = / - 


என எழுதலாம் . * 


e - r yn - 1 dy எனக் கொண்டு , இதில் 


0 


y - க்குப் பதிலாக , x y எனப் பிரதியிட்டால் ( x > 0 ) 


( ( n ) 


-- 


5 


e - yx ; n - 1 dy எனக் காணலாம் . 


0 


1 


: . B ( m , n ) 


- 


- 


2 - x xm - 1 dr . [ ( n ) 


( 1 + 1 ) 


e - xam - 1 da 


( ( m + n ) 


( ( n ) . ( ( m ) 
[ ( m + n ) 


இங்கு , மாறிகளின் வரிசை மாற்றத்திற்குத் தேவையான நிபந்தனைகள் , பாடத் 
திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை . 


53 


பன்மாறித் தொகைகள் 


எடுத்துக்காட்டு 1 : 

பொருத்தமான அரங்கைத் தேர்ந்தெடுத்து , 


Sse 


e- { x + Y xm - n yn - 1 dx dy: ஐ மதிப்பிடுக . 


அதன் துனையால் , B ( m , n ) 


7 ( m ) | ( n ) 

என நிறுவுக 
( 1 + n ) 


0 < x < a 
R 

0 < y < b | 
என்ற செவ்வக அரங்கை எடுத்துக் கொள்க . 


{ : 3 ; 31 } 


Y 


B 


x 


A 


படம் 30 . 


b 


e- ( x + y ) xm - 1 yn - l dx dy என்க . 
x = 0 y= 0 


- 1 Ś 
--- 


b 


e - x xm - 1 dr . 


e - yyn - 1 dy. 


- 


a , b இரண்டும் கந்தழியை அணுகும்போது , இவ்வரங்கு ஆய 
தளத்தின் , முதற் காற்பகுதி முழுவதும் வியாபிக்கிறது . 


--- 


e - x xm - 1 dx . 


e - yy ? -1 dy 


எனவே ,- 1m , n- > -0 . என்றால் 

I - F ( m ) . ( i ) . ஆகும் 


( 1 ) 


54 . 


டன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


இப்போது , x = 0 , y = 0 x + y = A என்ற வரப்புகளைக் 
கொண்ட முக்கோண அரங்கை எடுத்துக் கொள்வோம் . 


1 -- Sfeer) 


2- ( x - y ) xm - 1 yr - 1 dx dy . 


BA( 0.3 ) 


A ( 1,0) 


படம் 31 . 


x + y = u 


y = uy என்க . 


J = 


3 ( x , y ) 
ũ ( u , v ) 


( u , v ) தளத்தில் 0 < u < A 


0 < y < 1 . 


A 1 


I e-" {u( 1- > )} " 


e - u { u [ 1 - y ) } m - 1 ( uv ) r - 1 u du dr 


0 


O 


- 
------- 
க க ---- 


நா -1 ( 1- y) m - 1 dv 


( m , n > 0 எனக் கொள்க . ) 


A கந்தழியை அணுகும் போது , இம் முக்கோண அரங்கும் , 
ஆயதளத்தின் முதற் காற்பகுதி முழுவதும் வியா பிக்கிறது . 


பன்மாறித் தொகைகள் 


55 


1+ B ( m , n ) 


e - I um + r - 1 du 


B ( m • n ) ( m + h ) 


( 2 ) 


... 


( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து 

[ ( m ) • ( ( n ) = B ( m , n ) I ( 1 + n ) . 


B ( m , n ) 


- 


T ( m ) ( ( 7 ) 
T ( m +1) 


எடுத்துக்காட்டு 2 : 

0 , y = 0 , x + y = 1 ஆகிய வரப்புகளைக் கொண்ட 
அரங்கில் 

( 1 - x - y ) -1 xm - 1 y ? -1 dx dy ஐ மதிப்பிடுக . 
( l, m , n அனைத்தும் மிகை எண்கள் என்க ) 


x + y = u 


y = uy என்க , 


9 ( x , y ) 
( u , 1) 


( u , v ) - தளத்தில் 


0 < u < 1 


0Ky < 1 . 


O 


படம் 32 . 


- x - y ) l - 1 xm - 1 yn - 1 dx dy 


SS ( 1 - x - y) 

( 


1 


1 


( 1 - u ) ! - 1 { { u ( 1 - y ) } m - 1 


(( uva- u . du dy 


- 


--- 


56 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் . 


1 


1 


- 


ur + n - 1 ( 1 - u ) ! - 1 du 


| 


s 


1-1 ( 1 - y ) n - 1 dy 


B ( m + n , 1) . B ( m , m ) 


- 


Tm + m ) ( ) L ( m ) . ( ( n ) 
T m 

( m + n + 1 ) T ( m + n ) . 


[ ( 1) . ( ( m ) . r ( n ) 

T ( I + m + n ) 


துணை முடிவுகள் : 


இதே அரங்கில் 


( 1 ) | x*/*y** ( 1 - x - y ) * r * dr dy 


( 513 ) [ ( 3/2 ) [ ( 4/3 ) 

[ ( 9/2 ) 


2 


( 2 ) | (1- x -y)xy dixedy 


105 


எடுத்துக்காட்டு 3 : 

x = 0 , y = 0 , z = 0 , x + y + z = 1 ஆகிய தளங் 
களால் கட்டப்பட்ட நான்முகி ( tetrahedron ) யில் , 


= 0. ! 


- 


- y - z) -- xm - 1 y " -1 zp- 1 dx dy dz ஐ 


மதிப்பிடுக . 


கன் 


x + y + z = u 


u ( 1 - v ) 
uv ( 1 - w ) 


- 


} + 


} 


- 


upw என்க . 


2 ( x , y , z ) 

( , , w ) 


- 


u ? " 


2 , V , 4 வெளியில் 


0 < u < 1 


0 < 1 


0 < w1 இது ஒரு கன சதுரமாகும் . 


பன்மாறித் தொகைகள் 


57 


1 1 1 


sII ( 1–0 ) / - {u ( 1 —v)} m - 1 


0 


0 0 


{ uv ( l — w) } - 1 


+ ( urw ) p -2ựa v du dy dw 


1 


1 


ſ ( 2-0 ) 


1 – u )!- 1 xm + n + p - 1 du 


$ ( 1 – u)n -1 um + p - 3 dv 

t 


f (1- wa-t yond diw 


0 


B ( m . n , p , l ) : B ( m , n + p ) : B ( n.p ) 


rom + n + p ) : L ( 1 ) , 7 ( m ) : r ( n + p ) ron ) : r ( p ) 
r ( m + n + p + 1 ) r ( m + n + p ) ran + p) 


ra ) r (m ) ( n ) : ( p ) 

( 1 + m + n + p ) 


S 


2. பன்மாறித் தொகைகளின் 

நடைமுறைப் பயன்கள் 
( Practical Application of Multiple Integrals ) 


கன அளவு காணல் : 

ஒற்றை மாறிச் சார்பின் தொகை , ஒரு குறிப்பிட்ட பரப் 
பளவைக் குறிப்பதுபோல் , இருமாறிச் சார்பின் தொகை , ஒரு கன 
அளவைக் குறிப்பிடும் என்பதை இவ் அத்தியாயத்தின் தொடக் 
கத்தில் குறிப்பிட்டிருந்தோம் . இருமாறித் தொகையைப் பயன் 
படுத்தி கன அளவை எவ்வாறு கணிப்பது என்பதை ஈண்டு 
காண்போம் . கொடுக்கப்பட்ட கன உருவத்தின் மேற்பரப்பு 
( surface of the solid ) , z = f ( x ; y ) என்க . XY தளத்தில் அதன் 
அடிப்பாகம் , D என்ற அரங்கு என்க . ( அதாவது XY தளத்தில் 
கொடுக்கப்பட்ட கன உருவத்தின் வீழ்ச்சி ( projection ) D ஆகும் . 


+ Z 


D ! 


படம் 33 . 


கன உருவத்தில் , Z அச்சுக்கு இணையாகப் பல நேர்கோடுகள் 
வரைந்து அதனை , dx dy அடிப்பரப்பு கொண்ட பல பட்டயங் 
களாகப் ( prisms ) பகுக்கலாம் . 


பன்மாறித் தொகைகளின் நடைமுறைப் பயன்கள் 


59 


ஒரு பட்டயத்தின் உயரம் = ? 


அதன் கன அளவு = = dx dy ஆகும் . 


எனவே , உருவத்தின் கன அளவு 


z dx dy ஆகும் . 


குறிப்பு 1 : கொடுக்கப்பட்ட கன உருவம் X , Y தளத்தின் 
இரு புறமும் சமச்சீராக அமைந்திருந்தால் X Y தளத்தில் அதன் 
வீழ்ச்சி D என்றால் , 


கன அளவு = 2 


z dx dy எனக் காணலாம் . 


st = 
SSS 


குறிப்பு 2 : 


dx dy dz என்ற மும்மாறித் தொகையும் , 
குறிக்கும் என்பதை 

ஏற்கெனவே குறிப்பிட் 


கன அளவைக் 
டுள்ளோம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


2 


என்ற 


C 


3 ஆயதளங்களுடன் , + + 

1 
b 

தளம் 
உருவாக்கும் நான்முகி ( tetrahedron ) யின் கன அளவைக் காண்க. 


AZ 


3 


AAT 


B 


படம் 34 . 


C 


+ 

+ = 1 என்ற தளம் ஆய அச்சுகளை A , B , C 

b 
ஆகிய புள்ளிகளில் வெட்டுகின்றன என்க . எனவே , XY தளத்தில் 
கொடுக்கப்பட்ட நான்முகியின் அடித்தளம் OAB என்ற முக் 
கோணமாகும் . 


80 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


நான் முகியின் மேற்பரப்பு , 


+ 


1 . 


3 + 3 
= [1 
( 1 - * - :) 

SS z 
11. ( 1 - : - :) 


எனவே நான் முகியின் கன அளவு z dx dy 

OAB 


3 


dxdy. 


OAB 


Z 


ABC- யின் சமன்பாடு 


-- 


y 
b 


+ 


- 
- 


1 . 


C 


XY தளத்தின் சமன்பாடு z = 0 . 


AB- யின் சமன்பாடுகள் 


+ 


b 


Z = 0 . 


நான்முகியின் கன அளவு 


X 


dx 


aa 


s ( 1 

) . 
( 1 - - ) 
s dx 

( 1- * - ) 


dy 


B 


O 


P 


படம் 35 . 


பன்மாறித் தொகைகளின் நடைமுறைப் பயன்கள் 


* [ 
* [ [ ( 1 - :) *( 1 - 1 ) 


b2 


*(1 - 


3) ) 


1 


dx 


- 


b 


--fi( - 3) 


(dx . 


( - ) - 


|| 


bc 
2 


( -a ) 


0 


bc 


abc 


- 


3 


6 


எடுத்துக்காட்டு 2 : 

x + y + z ° = a என்ற கோளத்திற்கும் x + y = ay என்ற 
வட்ட உருளைக்கும் பொதுவான பகுதியின் 

அளவைக் 
கணக்கிடுக . 


கன 


AZ 


10 


X 


Y 


படம் 36 . 


ஆகிய 


XY- தளத்தில் கொடுக்கப்பட்ட கோளம் , உருளை 
வற்றின் வீழ்ச்சிகள் , முறையே x + y = a , x2 + y = ay என்ற 
வட்டங்களாகும் , எனவே , இரண்டிற்கும் பொதுவான 
உருவத்தின் வீழ்ச்சி x + y " = ay என்ற வட்டமாகும் , ( அதனை D 
என்க ) 


கன 


62 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


கன உருவம் , XY- தளத்தின் இரு புறமும் சமச் சீராக அமைந் 
திருப்பதால் , 


கன அளவு 


2 


z dx dy . 


2 SS 
2 [ va - 


Va - x2 - y " dx dy 


x = Y cos 9 , y = Y sin G எனப் பிரதியிடுக . 


* . D- யின் சமன்பாடு Y = a sin G. 


படம் 37 . 


8 ( 3 , 1 ) 
5 ( Y , 9 ) 


- 


a sin a 
cle / Va - y" Y dY 


ஃ கன அளவு 


சு 


a sing 


do 


1 

( ar - Y ) 3/2 


{ 


| 


3/2 


a * ( cos : 8-1 ) de 


பன்மாறித் தொகைகளின் நடைமுறைப் பயன்கள் 


83 


2 . 


2 
3 


Q8 


|| 


0 


228 
3 


( ஈ -2 )Pcos* 0 do 
( 1 ) 
(3-4 ) 


ஈ -2 . 


. 


2 
3 


2a 
9 


- 


எடுத்துக்காட்டு 3 : 

x + y " = a , x + z = a எனும் இரு வட்ட உருளைகளுக்குப் 
பொதுவான கன அளவைக் காண்க . 


கன 


XY- தளத்தில் , 
உருவத்தின் வீழ்ச்சி , 
( அதனை D என்க ) . 


உருளைகளுக்கும் பொதுவான 
x : + y = a என்ற வட்டம் 

ஆகும் . 


கன உருவம் , XY- தளத்தின் இருபுறமும் சமச்சீராக அமைந் 
திருப்பதால் , 


AZ 


A 


* 


B 


படம் 38 . 


64 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


கன அளவு 


= 


1 = da dy 
TSSV 


2 


Var - x2 dx dy . 


D 


வட்டம் , D- ன் முதற் காற்பகுதி D என்றால் , கன அளவு 


2 


2 x 4 


&Sva 


- 


** dx dy 


- 


D 


என எழுதலாம் . 


B 


* 


P 


AA 


படம் 39 . 


- jaf 


x - dy . 


Va ? 


x2 


a 


8 


Sv 


a 


xedx . 


ரக 


dy . 


8 


Vai - x2 dx , 


Svar 


- 


0 


d 


3 


-s ( 
- 8 ( - :) 
-1 


16 


3. சுழற்சி கன உருவத்தின் 

கன அளவு காணல் 
( To find the volume of a solid of revolution ) 


ஒரு சமதளப்பரப்பு , ஒரு நேர்கோட்டை அச்சாகக் கொண்டு 
சுழலும்போது , ஒரு கன உருவத்தை உருவாக்கும் . அக்கன 
உருவத்திற்கு சுழற்சி கன உருவம் ( solid of revolution ) எனப் 
பெயராகும் . அதன் கன அளவை இருமாறித் தொகையைப் பயன் 
படுத்திக் காணலாம் . 


D 


O 


N 


படம் 40 . 


D- என்ற இரு பரிமான அரங்கு , 0X- ஐ அச்சாகக் கொண்டு 
சுழல்கிறது என்க .. D- இல் உள்ள ஏதேனுமொரு புள்ளி P ( x , y ) 
என்க . P- ஐச் சுற்றியுள்ள ஆரம்பப்பரப்பு dx -dy என்றால் , அரங்கு 
0X- அச்சில் சுழலும்போது , இவ் ஆரம்பப்பரப்பு 

NP = Y- ஐ 
ஆரமாகக் கொண்ட ஒரு கங்கணத்தை உருவாக்கும் . அக் 
கங்கணத்தின் அளவு = 2 xy , dx dy ஆகும் . எனவே , 

ப.வ. - 5 


கன 


66 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


அரங்கு 


முழுவதையும் 


கணக்கிட , 


சுழற்சி 


உருவத்தின் 


கன அளவு = 

D 


SS2 
[ " 


21 y dx dy. 


குறிப்பு 1 : 

கொடுக்கப்பட்ட அரங்கு , 0Y- அச்சில் சுழன்றால் , 
சுழற்சி உருவத்தின் கன அளவு = 2mx . dx dy எனக் 
காணலாம் . 

D 


SS 


குறிப்பு 2 : சுழற்சி உருவத்தின் கன அளவு 


ஈy ds 
F®x clip என்ற ஒற்றை மாறித் தொகை வாயிலாகவும் 


அல்லது 


கணிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


x 


qs 


+ 

= 1 என்ற நீள் வளையம் , அதனது நெட்டச்சில் 

ha 
( major axis ) சுழல்கிறது . சுழற்சி உருவத்தின் கன அளவைக் 
காண்க . 


படத்தில் காட்டியிருப்பதுபோல் , நெட்டச்சுக்கு மேலே 
யுள்ள நீள் வளையத்தின் அரைப்பகுதி X அச்சில் சுழலும்போது 
A ( - 1 , 0 ) தேவையான சுழற்சி கன உருவம் கிடைக்கிறது . 


AY 


A (~ 40 


JA ( a , 0) 


படம் 41 . 


சுழற்சி உருவத்தின் கன அளவு 


SS 2ny dx dy 


ABA 


b 11 


21 


fax 


y dy . 


சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


- * fa * ( 1 - 1 ) 
-- [ 4-5j 

( 2 ) 


1 


= 7b ? 


2a 


21 


- 


Rah2 


3 


எடுத்துக்காட்டு 2 : 

y 4ax , x2 = 411 ஆகிய பரவளைகளுக்குப் பொதுவான 
பகுதி , X அச்சில் சுழல்கிறது . சுழற்சி உருவத்தின் 
அளவைக் காண்க . 


2 


கன 


இரு பரவளைகளும் 0 ( 0 , 0 ) , A ( 41 , 4a ) ஆகிய புள்ளிகளில் 
வெட்டிக் கொள்கின்றன . 


AY 


-x24ay 


y 4ax 
A ( 4a , 4a ) 


P 


N 


படம் 42 . 


அவைகளின் பொதுப் பகுதி ( படத்தில் காட்டியபடி ) D என்க . 


. 


சுழற்சி உருவத்தின் கன அளவு 


= mi 


5 


2ry dx dy . 


68 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


4u 


. 


dx | y dy 


0 


P 


= 20 


4a 

4ax 
dx 

x2 | 4a 


s 


y dy 


4a 


1 


2m 


4ax - 


da 


16 


4a 


2a . x2 


80a2 


O 


( 22 ). 
- * [ 5%-- * + ) 


- 


96 

ra . 
5 . 


புவிஈர்ப்பு மையம் காணல் ( To find Centre of Gravity ) 

எல்லாப் பொருட்களையும் , பூமி தனது மையத்தை நோக்கி 
ஈர்க்கின்றது . அவ் ஈர்ப்பு விசைக்கு புவிஈர்ப்பு விசை எனப் பெய 
ராகும் . ஒரு பொருளின்மீது செயல்படும் புவியின் ஈர்ப்பு விசை , 
அப்பொருள் எந்நிலையில் இருப்பினும் ஒரு நிலையான புள்ளி 
வழியாகச் செல்லும் . அப் புள்ளிக்கு , அப் பொருளின் புவிஈர்ப்பு 
மையம் ( Center of Gravity ) எனப் பெயராகும் . ஒரு பொருளின் 
புவிஈர்ப்பு மையத்தை G எனக் குறிப்பிடுவது வழக்கம் . இரு 
பரிமாண அரங்கில் G- ன் ஆயக் கூறுகளை ( x , y ) என எழுது 
கிறோம் . 


* 


படம் 43 . 


சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


69 


துகள்களின் 


D எனும் இரு பரிமாண தளத்தில் P1 ( x , y1 ) , P. ( xg , ya ) , 
Ps ( xg , j s ) , 

என்ற 

புள்ளிகளில் அமைந்த 
( particles ) எடைகள் முறையே w1 , W ; ws ... 

... என்க . தளத்தின் 
புவிஈர்ப்பு மையம் G ( x | 7 ) என்றால் நிலையி யல் கணிதத்திலிருந்து , 


--- 


54| X1 

T 

SW 
என அறியலாம் . 


4 w ] y1 | 

> WL 


துகள்கள் , தளம் முழுவதும் தொடர்ச்சியாக சீராகப் பரவி 
யிருக்குமானால் z W X4 , z wi Y | , z w ] ஆகியவற்றை தொகைப் 
படுத்தல் மூலம் காணலாம் . 


D- யிலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி P ( x , y ) - யிலுள்ள துகளின் 
எடை d w என்றால் , 


* dw 


y dw 


y = 


ஆகும் . 


( dw 


( dw 


P- ஐச் சுற்றியுள்ள ஆரம்பப் பரப்பு dx dy என்றால் , அதன் 
பரப்பு அடர்த்தி ( areal denstiy ) P என்றால் , 


dw = p dx dy . 


[ [ x p dk dy 


| | rdx dy . 


D 


[ fy P as a 
[ [ P dxdy 


= 


D 


குறிப்பு 1 : x = r cos 9 , y = r sin 9 என்ற போலார் ஆய 
உருபுகளைப் பயன் படுத்தினால் , போலார் ஆய உருப்புகளில் 
ஆரம்பப்பரப்பு = r da dr ஆதலால் , 


70 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


r cos g . pr do dr 


D 


1 Pr do dr 


D 


[ [ r sin a , p rdo dr 


D 


[ [ Pr dear 


கன 


குறிப்பு 2 : இம் முடிவுகளை உருவங்களுக்கும் , விரீஷ 
படுத்திக் கொள்ளலாம் . 

பின்குறிப்பு : பொருளின் அடர்த்தி சீராக இருக்குமாயின் , 
P ஒரு மாறிலியாகும் . 


எடுத்துக்காட்டு 1 : 

y = 4ax ” என்ற பரவளைக்கும் , x = 0 , x = c ஆகிய நேர் 
கோடுகளுக்கும் இடைப்பட்ட பரப்பின் புவிஈர்ப்பு மையத்தைக் 
காண்க . கொடுக்கப்பட்ட பரப்பு ( 0AB) - ன் புவிஈர்ப்பு மையம் 
( * , I ) என்க . 


AY 


IA (2a , a) 


\ / 


X 


படம் 44 . 


SSP 
SS P. dx dy. 


x P dx dy . 
OAB 


. 


- 


OAB 
இங்கு , P என்பது பரப்பு அடர்த்தி ( areal density ) ஆகும் . 


சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


4ax2 


| 


dx |ſ 


x dy 
0 
4xa 


= 


dx 


dy 


0 


C 


41x3 dx 


f 


x 4axe dx . 


3c 


4acf4 
4ac18 


OAB 


| TP y de dy 
| ( Pdx dy. 


இவ்வாறே . 


OAB 


40x 


dx 


y dy 


16 ax " 

2 


dx 


0 


0 
4a cs 


4acs 
3 


8a . IS 

4acs/ 


6ac * 
5 


- 


3 


எடுத்துகாட்டு 2 : 

r1 = a cos 2 0 என்ற பெர்னோலியின் வளைவரைவில் , ஒரு 
கண்ணியின் , புவி ஈர்ப்பு மையத்தைக் காண்க . 


x- அச்சின் மிகைப் பகுதியிலுள்ள கண்ணியை ( D ) எடுத்துக் 
கொள்வோம் . அதன் புவி ஈர்ப்பு மையம் ( x , 7 ) என்க . 


T 


72 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


T 


P 


1/ 4-8 


A 


X 


10 


படம் 45 . 


கண்ணியின் பரப்பளவு , X- அச்சுக்கு மேலும் கீழும் சமச் சீராக 
அமைந்திருப்பதால் , A புவி ஈர்ப்பு மையம் , X- அச்சில் அமைதி 
திருக்கும் என்பதை எளிதில் உணரலாம் . 


J = 0 . 


பரப்பு அடர்த்தி p என்றால் , 


r cos o pr dr a 


D 


pr dr do 


f 


* 14 

a ? cos 20 
cos e de 

ra dr 
-T4 

0 
K / 4 

a cos 29 
[ 40 

40 | 
r dr 
- 1/4 


1 


JI 


( a cos 28 ) * 12 cos e da 


- 1 / 4 


1 

a cos 28 da 
2 


பட்ட 


K / 4 


சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


73 


m / 4 


2 


coss12 20 cosa da 


3 


0 


* / 4 


cos 20 do 


T4 

1/4 
இங்கு coss / 2 20 . cosa de ( 1-2 sina)813 

coso do 
இதில் / 2 sin a = sin ? எனப் பிரதியிடுக . 


O 


0 


T / 2 


இத் தொகை 


- 


cos " p . gap 


* / 2 


+ / 


cost p de . 


2 


1 


31 


3.1 
4-2 


16 12 


T/4 


* / 4 


மேலும் 


cos 20d0 


2010 ( 30 ) 

299 ) - 3 


O 


2as 


30 


16 12 


ar 


.. 


1 


4 2 


a2 


எடுத்துக் காட்டு 38 : 


y2 = 4ax என்ற பரவளை , x = 2a என்ற நேர்கோடு ஆகிய 
வற்றிற்கு இடைப்பட்ட பரப்பு , X- அச்சில் சுழல்கிறது . சுழற்சி 
உருவத்தின் புவி ஈர்ப்பு மையத்தைக் காண்க . 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


படத்தில் காட்டியுள்ளபடி , 04B என்ற அரங்கு , X- அச்சில் 
சுழலும்போது , தேவையான கன உருவம் கிடைக்கிறது . 


கன உருவம் , சுழற்சி அச்சு 0X- ஐச் சுற்றி சீராக அமைந் 
திருக்குமாதலால் , அதன் புவி ஈர்ப்பு மையம் ( 3,7 ) , சுழற்சி 
அச்சின் மீது இருக்கும் . 

I = 0 . 


.. 


x = 2a 


N 


AL 


X 





படம் 


46 . 


அரங்கினுள் ஏதேனும் ஒரு புள்ளி P ( x , y ) என்றால் , அரங்கு 
X- அச்சில் சுழலும் போது , P- யிலுள்ள ஆரம்பப் பரப்பு 8A = dx , dy , 
NP = p- ஐ ஆரமாகக் கொண்ட ஒரு கங்கணத்தை உருவாக்கும் . 
அக் கங்கணத்தின் கன அளவு 8 = 2xy, dx dy . எனவே , 
P- யில் கன அடர்த்தி ( volume density ) P என்றால் , 


xp dv 


X.2my . dx dy 
OAB 


SS 
| | 2ny .dx dy . 


ப 


fx 
| por 


- 


OAB 


2a 


4ax 


| dx | 

x.2ry dy 


0 


2a 


V4ax. 


dx 


2ry dy 


75 


சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


2a 

4ax 
27 

dx 

2 
0 
2u 

4ax 
27 

2p1 


2a 


* 


4a 


3 


[ 4 ] 
( * + ) 


21 


எடுத்துக் காட்டு 4 : 

ஒரு அரைக் கோளத்தின் , எந்த ஒரு புள்ளியிலும் அடர்த்தி , 
அப்புள்ளிக்கும் , அரைக்கோளத்தின் அடித்தளத்திற்கும் இடையே 
உள்ள தூரத்திற்கு விகித சமமானால் , அரைக் கோளத்தின் புவி 
ஈர்ப்பு மையத்தைக் காண்க . 


அரைக் கோளத்தின் ஆரம் a என்க . 


8 


VI 


0 


X4 


IN 


al 


AV 


படம் 47 . 


x 2 + y = a " என்ற வட்டத்தின் முதற் காற் பகுதி , ( D என்க ) 
X- அச்சில் சுழலும் போது , ஒரு அரைக் கோளம் கிடைக்கிறது . 


76 


பன் மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


அதன் புவி ஈர்ப்பு மையம் ( 3 , 7 ) , சுழற்சி அச்சில் அமையு 
மாதலால் , y = 0 . 


D- யிலுள்ள ஏதேனுமொரு புள்ளி P ( x , y ) என்க . சுழற்சியில் , 
Y அச்சு , அரைக்கோணத்தின் அடித் தளத்தை உருவாக்கும் . 
எனவே , P- க்கும் , அடித் தளத்திற்கும் இடையேயுள்ள தூரம் , 
MP = x ஆகும் . P- ல் அடர்த்தி P என்றால் , கணக்கில் கொடுத் 
துள்ளபடி , 

P 
= ஒரு மாறிலியாகும் 


= A என்க . 


p = Ax . 


( | 


x . P 2m dx dy . 
D 


11 


| [ p 2my . dx dy . 


D 


| [ x . Ax . 2xy de dy. 
|| xx . 2my . dx dy . 


D 


D 


u 


ſu² 


27 > | dx 

dx | x " y . dy . 


0 


0 


a2 - x 
x y . dy . 


2nA 


dx 


0 


0 


( a2 


2 . 


x2 ) 
2 


dx 


( a 


x2 ) 


dx 


சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


77 


u 


0 


[ * + - + ) 
( 


a 


x2 


) 


2 


0 


8a 
15 


பயிற்சி 


I 


( 1 ) கீழ்க்கண்ட தொகைகளை மதிப்பிடுக . 


1 


( i ) 


Vx 
| ( x + y ) dy dx 


2 


x + 2 


( ii ) 


dy dx . 


-1 x2 


( iii ) 


a ( 1 - cos 9 ) 

Y dy da . 


0 


0 


( 2 ) 


கீழ்க்கண்டவற்றை நிறுவுக . 


1 


( i ) 


x2 


Xy e 


dy dx = 


1 
4e 


0 


( ii ) 


- 


-- x " ( 1+ y ) 


* dx dx = 

= 


4 


1 


x + y 
e 


dx dy -- 


1 
2 


( e - 1 ) . 


0 


0 


78 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


fa - y" 


( iv ) 


| 

Va ? - > 2 - 112 dy dx = 


1 rai 
6 


O 


x = 2 ஆகிய வரப்புகளைக் 


} } ( 1 ) xy = 1 , 
கொண்ட அரங்கில் , 


[ ( x + y *) dr < ly - ஐ மதிப்பிடுக . 


( 2 ) தொகைப் படுத்தலின் வரிசையை மாற்றி கீழ்க்கண்ட 
வற்றை நிறுவுக : 


1 


* - 1 


dx 


dy 
( 1 + 1 } ) 2 ( 1 + 2 ) 


O 


X 


dx 


2ax- 1 
( x + y ) x ( 1 ( y ) dy 

= ra [ ? ( a ) - ( 0 ) ] 
1411x2 - ( x + y ) 


O 


வரிசையை 
3. கீழ்க்கண்டவற்றில் , தொகைப்படுத்தலின் 
மாற்றி எழுதுக . 


h 


( i ) | 

| 


| F (n.y)de dy - 


2a 


31 - x 


| f ( x - y ) dx dy 


0 


x * /4a 


1 


( iii ) 


| 


1 - y 
| } 

y ( x . } ) dx dy 
-11 - y2 


24 


2ax 


( iv ) || 


f ( x . } ) dx dy 


V 2ax - x2 


79 


சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


II1 ( 1 ) ஆய தளத்தின் முதற் காற் பகுதியில் , ys = ax , 
y * = bx3 ; x + = cys , x = dy ஆகிய வளைவரைகளுக்கு 

6 
இடைப்பட்ட பரப்பளவு ( b / ° -a / 6 ) [de - c19 ) 

35 
என நிறுவுக . 


( 2 ) x + y = a என்ற வட்டத்தில் 
- ( x + y ) 

dy: dx = T ( 1 - e 


| 


a ) 


~ 


என நிறுவுக . 


e 


( 3 ) x + y . = 2ax என்ற வட்டத்தின் , மேல் அரைப்பகுதி 
fupper half ) யில் , 


4 


| [ v4a 


x2 - y2 dx dy 


( 31 


- 


4 ) a * 


9 


என நிறுவுக . 


( 4 ) x + y | 


2ax -- 2hy 


0 என்ற வட்ட அரங்கில் 


| | vx ( 24 - x) + y (2b -- y) dx dy ஐ 
மதிப்பிடுக . 

( 5 ) x = 0 , y = 0 , x + y = 1 ஆகிய வரப்புகளைக் கொண்ட 
முக்கோண அரங்கில் , 

If ( x + y - 1 ) ds dy = 1 
என நிறுவுக . 


( 6 ) ( 0 , 0 ) , ( 0 , 1 ) , ( 1 , 0 ) ஆகிய முனைகளைக் கொண்ட 
முக்கோண அரங்கில் , 


SS . 


x - 1 ym - 1 f ( x + y ) dx cy ஐ 


மதிப்பிடுக . 


( 7 ) x = u ( 1 + v ] y = p ( 1 + !! ) ஆகிய மாறி மாற்றச் 
சமன்பாடுகளின் துணையால் , 


{ ( x- y) 2 + 2 (x + y ) + 1 } -1/3 dx dy 

0 0 
log 4 - 

1/2 என நிறுவுக . 


80 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


IV ( 1 ) x + y + z = 1 என்ற கோள.அரங்கில் 

dx dy dz 
x2 

- 
என நிறுவுக . 


J1- *--- 


- 


72 


x2 


( 2 ) 


+ 


என்ற நீள் 

நீள் வளையத்திண் 


a2 


மத்தில் ( ellipsoid ) . 


PJeVx"/a* + y"[b* + z" /c" . dis dy dz 


4xabc ( e - 2 ) என நிறுவுக . 


( 3 ) x + y + z < 1 என்ற கோளத்தில் x , y , z > 0 : 
என்றுள்ள பகுதியில் 

- y 

dx dy • dz ஐ மதிப்பிடுக . 
1 + x + y + z 2 


x2 


SSSNI 


( 4 ) 


i ! 


dx dy dz 
( a + x + y + z * ) 


9/2 


40 
105 a 


0 
என நிறுவுக . 


4 


( 5 ) x2 + y + x2 = ax , a x , by , b y , cz , c z ஆகிய 6 

1 . 
கோளங்களுக்கும் பொதுவான 

பகுதியில் ஐ தொகைப் 

x y z 
படுத்துக . 


V ( 1 ) மூன்று ஆய தளங்களுக்கும் , 


Vi + / 


+ 


MN 


1 


+ 

h 
என்ற வளைபரப்பிற்கும் இடைப்பட்ட கன அளவைக் காண்க . 

( 2 ) x + y + ze = a என்ற கோளத்திற்கும் x + y 
என்ற வட்ட உருளைக்கும் பொதுவான கன அளவு ( 31-4 ) 

9 . 
என நிறுவுக . 


= ax 


2a8 


( 3 ) x + y + z = "2 , 2 = 0 y3 = x ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட 

81 
பகுதியின் கன அளவு என நிறுவுக . 

20 


சுழச்சி கன உருவத்தின் கன அளவு காணல் 


31 


( 4 ) x + y3 = 2ax , z * = 2ax ஆகியவற்றிற்குப் பொதுவான 
கன அளவைக் கணக்கிடுக . 


என்ற 


ஆ ( 1 ) y = x . 

வளைவரையின் கண்ணி , 
a + x 
X- அச்சில் சுழலும் போது உருவாகும் சுழற்சி உருவத்தின் கன 
அளவு 2na " ( lag 2- 2/3 ) என நிறுவுக . 


( 2 ) x * / * + y ° 1 * = a / * என்ற அக உருள் வளை (Hypo 
cycloid ) , X- அச்சில் சுழலும்போது உருவாகும் சுழற்சி உருவத்தின் 

rே an 
கன அளவு 

என நிறுவுக . 
5 


( 3 ) y : = 4ax என்ற பரவளையின் முனைக்கும் , அதன் 
செவ்வகலம் x = a- க்கும் இடைப்பட்ட பகுதி Y- அச்சில் சுழல்கிறது . 
சுழற்சி உருவத்தின் கன அளவைக் காண்க . 


இ . ( 1 ) கீழ்க்கண்ட பரப்புகளின் புவி ஈர்ப்பு 

புவி ஈர்ப்பு மையத்தைக் 
கணக்கிடுக ; 


( i ) ஆரம் u , கோணம் 2 கொண்ட வட்ட கோணப் 
பகுதி . 


( ii ) y = ax , x = ay ஆகிய பரவளைகளுக்கு இடைப்பட்ட 
பகுதி . 


2 


( iii ) 


y2 


+ 


- 


1 என்ற நீள் வளையத்தின் முதற் காற் 


al 


b2 


பகுதி . 


( iv ) Y = a sin 28 - இன் ஒரு கண்ணி . 


( v ) y = 4x , y = 2x - 4 . 
பரப்பு , 


ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட 


* 2 


y 
( 2 ) 

= 1 என்ற நீள் வளையத்தின் முதற் காற் 

b2 | 
பகுதி , X அச்சில் சுழலும்போது உருவாகும் கன உருவத்தின் புவி 
ஈர்ப்பு மையத்தைக் காண்க . 

ப.வ. -6 


82 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


( 3 ) y = 4r , x2 = 32y ஆகிய பரவளைகளுக்கு இடைப் 
பட்ட பகுதி , X அச்சில் சுழல்வதால் உருவாகும் கன உருவத்தின் 

80 
புவிஈர்ப்பு மையம் 

0 என நிறுவுக . 
9 


( 4 ) OA எனும் விட்டத்தால் கட்டப்பட்ட ஒரு அரை வட்டத் 
தகட்டில் , ஒரு புள்ளியின் அடர்த்தி , அப் புள்ளிக்கும் 0 - உக்கும் 
இடையேயுள்ள தூரத்திற்கு விகித சமமானால் தகட்டின் புவிஈர்ப்பு 

6 9a 
மையம் 5 20 

என நிறுவுக . 


6 ) 


4. வகையீட்டுச் சமன்பாடுகள் 

( Differential Equations ) 


பல மாறிகளையும் ( variables ) அவற்றின் , வகைக் கெழுக் 
களையும் கொண்ட சமன்பாட்டிற்கு , வகையீட்டுச் சமன்பாடு எனப் 
பெயராகும் . இவற்றை ( 1 ) சாதாரணமானவை ( ordinary ), 
( 2 ) பகுதியானவை ( partial ) என இருவகைப் படுத்தலாம் . 


ஒரு வகையீட்டுச் சமன்பாட்டில் , ஒரே ஒரு சார்பிலா மாறியும் 
( independant variable ) , அதனைப் பொருத்த வகைக் கெழுக்களும் 
மட்டும் இருப்பின் , அச் சமன்பாடு சாதாரண வகையீட்டுச் சமன் 
பாடாகும் . 


இரண்டு , அல்லது அதற்கு மேற்பட்ட சர்பிலா மாறிகளைக் 
கொண்டிருப்பின் அச் சமன்பாடு பகுதியான வகையீட்டுச் சமன் 
பாடாகும் . 


உதாரணமாக , 


dey 
dx* 


- 


( 2x + 3y) 


dy 
dx 


+ 7x2 


10y 


- 


0 


ஆகிய 

சமன்பாடுகளில் , x மட்டுமே சார்பிலா மாறியாகும் 
எனவே , இவை சாதாரண வகையீட்டுச் சமன்பாடுகளாகும் . 


u 


" = 


02u . 
8.2 - 0y 


என்ற 


3.13 , ) 


சமன்பாட்டில் , x , y 


எனவே இஃது ஒரு 


என்ற இரு சார்பிலா மாறிகள் 

உள்ளன 
பகுதியான வகையீட்டுச் சமன்பாடாகும் . 


84 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


ஒரு வகையீட்டுச் சமன்பாட்டின் வரிசை ( order ) என்பது , 
அதில் வரும் உயர்ந்த வகைக்கெழுவின் வரிசையாகும் . 


* ( * ) 

- 


y 


dy 
dx 


+ 1 = 0 


இது , முதல் வரிசை சமன்பாடாகும் , 


- 


Xy 


ty 
de 


( 2 ) 

" 


0 


dx2 


( 2 ) 


என்ற சமன்பாட்டின் வரிசை இரண்டாகும் . 


( 1 + ( ax ) ) " 


dey . 
dx 2 


-ன் வரிசை இரண்டு 


, 


... 


ஒரு வகையீட்டுச் சமன்பாட்டின் படி ( degree ) என்பது , 
அதில் வரும் உயர்ந்த வரிசை வகைக்கெழுவின் படியாகும் . 


சமன்பாடு ( 1 ) -இன் வரிசை ஒன்று , படி இரண்டு . 


சமன்பாடு ( 2 ) - இன் வரிசை இரண்டு , படி ஒன்று . 


சமன்பாடு ( 3 ) -இன் வரிசை இரண்டு , படி இரண்டு . 


ஒரு வகையீட்டுச் சமன்பாட்டின் தீர்வு ( solution ) என்பது ? 
மாறிகளுக்கிடையில் 

உள்ள தொடர்பாகும் . அத் தொடர்பும் , 
அதன் வகைக் கெழுக்களும் , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைத் 
திருப்தி செய்யும் . 


ஒரு வகையீட்டுச் சமன்பாட்டின் தீர்வை , எப்படிக் காண்பது 
என்பதை அறியுமுன் , வகையீட்டுச் சமன்பாடுகள் எவ்வாறு 
உருவாகின்றன என்பதைக் காண்போம் . 


y = A cos nx + B sin nx என்ற சார்பை எடுத்துக் கொள்க . 
இதில் , A , B என்பன யாதாமிரு மாறிலிகள் ( arbitrary constants ) 
என்க . 


இச் சார்பை தீர்வாகக் கொண்ட வகையீட்டுச் சமன்பாட்டை 
உருவாக்குவோம் . இச் சார்பை இருமுறை வகைப்படுத்த , 


An sin hy + Ba Cosx . 


dx 


- 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


85 


d y 


- 


Ana cos nx 


Bre sin nx 


dx² 


இதிலிருந்து மாறிலிகள் A , B ஐ நீக்க , 


dey 


-- 


dx " 
என்ற வகையீட்டுச் சமன்பாடு கிடைக்கிறது . 


day 


- 


எனவே , 

+ n y ( ) என்ற 

இரண்டாம் வரிசை 
dx2 
வகையீட்டுச் சமன்பாட்டின் தீர்வு கொடுக்கப்பட்ட சார்பாகும் . 


இவ்வாறு கொடுக்கப்பட்ட சார்பில் எத்தனை மாறிலிகள் 
உள்ளனவோ அத்தனை முறை வகைப்படுத்தினால் அம் மாறிலிகளை 
நீக்கி கொடுக்கப்பட்ட சார்பை தீர்வாகக் கொண்ட வகையீட்டுச் 
சமன்பாட்டை உருவாக்கலாம் . 


எனவே , கொடுக்கப்பட்ட சார்பில் 1 மாறிலிகள் இருந்தால் 
அதனைத் தீர்வாகக் கொண்ட வகையீட்டுச் சமன்பாடு 1 ஆவது 
வரிசையில் இருக்கும் . 


இதன்மறுதலையாக , ஒரு -ஆவது வரிசை வகையீட்டுங் சமன் 
பாட்டின் தீர்வில் 1 மாறிலிகள் இருக்கும் . அத்தகைய தீர்வுத்கு 
முழுத் தீர்வு ( complete solution } எனப் பெயர் . 


எடுத்துக்காட்டு 1 : 


y = cx + c 


* என்ற சார்பில் - ஐ நீக்குக . 


இங்கு ஒரே ஒரு மாறிலி ( மட்டும் இருப்பதால் , - ஐ நீக்க 
ஒரு முறை வகைப்படுத்தினால் போதும் . 
சாார்பை வகைப்படுத்த , 

dy 
dx 


- 


7 ( 2 ) + ( 2 ) - ( 2 ) 


என்ற முதல் வரிசை வகையீட்டுச் சமன்பாடு கிடைக்கிறது . 


எடுத்துக்காட்டு 2 : 

xy = aex + be - 3 என்ற சார்பில் , a , b ஐ நீக்குக . 


86 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


இச் சார்பை , தொடர்ந்து இருமுறை வகைப்படுத்த , 


b e - x 


3 


{U K 


..a 


40 . 


மேலும் , 


dy 


x 


+ 2 

dx 


= cle : + ht- * 


dx 


day 


dy 

xy = 0 என்ற இரண்டாம் வரிசை 
dx2 
வகையீட்டுச் சமன்பாடு கிடைக்கிறது . 


முதல் வரிசை , முதல் படி ( first order , first degree ) வகையீட்டுச் 

சமன்பாடுகளின் தீர்வு காணல் 


வகை : 

பிரிக்கத்தக்க மாறிகள் கொண்டவை ( variable - separable ) 


கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

fi ( x ) dx + f , ( y ) dy 
தொகைப்படுத்தலாம் . 


0 


என 


இருப்பின் , நேரடியாகவே 


* ff ( x ) ax + J / > ( y ) dy - 


C என்பதே முழுத் 


தீர்வாகும் . 


குறிப்பு : - சமன்பாடு , முதல் வரிசையில் இருப்பதால் , இதன் 
முழுத் தீர்வில் ஒரே ஒரு மாறிலி மட்டுமே இடம் பெறும் . 


எடுத்துக்காட்டு 1 : 


தீர்வு காண்க : 


dy 
dx 


+ 


1 - y 


dy 
-- y2 


( 1 


dx 
V1 - x 


0 . 


187 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


தொகைப்படுத்த , 


- * : + 

S 


dy 
V1 


* 


இங்கு ( யாதாமொரு மாறிலியாகும் . 


i.e.., sin - 1x + sin - 1y = c என்பதே முழுத் தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

தீர்க்க : ( x ) " + x ) dx + ( yx2 + y ) dy = 0 . 


இங்கு ( ) " + 1 ) x dx + ( x2 + 1 ) y dy == 0 . 


x dx 


ydy: 


0 . 


- 


2 


x " + 1 


+ 1 


இதன் தீர்வு , 


y dy 


-- 


S 


12 + 1 


y : +1 


- 


- 


i.e. , - log ( x + 1 ) + 3 log (y " -- 1 ) 


i.e. , log ( x2 + 1 ) ( 2 + 1 ) = 2c . 

( x + 1 ) ( y * + 1 ) = e s 


= A என்க . 


( x " + 1 ) ( ya + 1 ) = A என்பதே முழுத் தீர்வாகும் . 


இங்கு A யாதாமொரு மாறிலியாகும் . 


வகை II , 


சமன்பாடுகள் ( Homogeneous 


சமபடித்தான வகையீட்டுச் 
differential equations ) 


PS 


dy f1 ( x , ) ) 

என்ற சமன்பாட்டில் , f1 ( x , } ) , f ( x , y ) 
-dx f ( x , y ) 
இரண்டும் ( ) , y ) - ல் சமபடித்தான சார்புகள் என்க . அவைகளின் 
படி n என்க . 


ஃ f ( x , y ) = x ? P1 


88 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


f , ( x , y ) 


- 


36, ( 2 ) 


என்றவாறு மாற்றி எழுதலாம் . 


. 


* 


( 2 ) 
( 2 ) 


dx 


9 , 


இதில் p . = hx எனப் பிரதியிடுக . 


y + x 


dy 
dx 


P.( v ) 
9 , ( ) 


dy 
dx 


P. ( v ) - v ?, ( v) 

9 , ( v ) 


9. ( v) dy. 
P ( v ) - v9 , ( v ) 


dx 

ஆகும் . 


X 


இதில் மாறிகள் y , X இரண்டும் பிரிக்கத் தக்கதாக உள்ளன . 
எனவே முந்திய வயிைல் கண்டவாறு , இதனை நேரடியாகத் 
தொகைப் படுத்தி தீர்வு காணலாம் . 


எடுத்துக் காட்டு 1 : 
தீர்வு காண்க : 

dy y * + 3x y 
dx x + 3xy 


y = " vx எனப் பிரதியிடுக . 


Y + x 


வ 


dv 
dx 


* 1 * + 3x px 
x + 3x 2 3 


1 * + 3 
1 + 8 * 


y + 3V - Y ( 1 + 3v ) 

1 + 31 


dx 


2y - 21 
1 + 32 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


89 


dx 


- 


(149 ) 


dv 


2 


1 


2 dx 


dy = 


* 


+ C. 


1 + 312 
தொகைப்படுத்த , 

- y ) 
1 + 3v * 1 
இங்கு 

Y ( 1 - y ) 


2 


2 
1 + Y 


y 


ஃ 


1 + 3y2 

dy 
p ( 1 - v ) 


* 


log v - 2 log ( 1 - y ) - 2 log ( 1+ ) 


= los (1 -y) , ( 1+ ) 
- log (1 ) 


Y 


log 


- 


2 logx + c . 


( 1 


- 


logx2 + log A என்க . 


log Ax 2 . 


= Ax2 


( 1 - y ) 


y = vx ஆதலால் , 


--- ( - ) 


A 


- 


- 


y ) . 


2 


- 


xy = A ( x - y " ) " என்பதே . முழுத் தீர்வாகும் . 


இங்கு A யாதாமொரு மாறிலியாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 

dy 
dx 


} + x + y ? 


- 


y = yx எனப் பிரதியிடுக . 


* 90 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


yx + x2 + y2 x2 


* y + x 


dy 
dx 


- 


y = 1 + ? 


- 


V1 + * 


dx 


da 


dy 
11+ ? 


தொகைப்படுத்த , 


Sri 


- 


1 + 


12 


* 


log ( v + 11 + y ? ) = log.x + c 


- 
- 


log.x + log A என்க . 
log Ax 


- 


y + 11+ 4 


Ax . 


i . e . 


+ 11 = y / x" 

= Ax .. 


x 


. 


y + x ^ + yº 


= Ax2 என்பதே தீர்வாகும் . 


இங்கு A , யாதாமொரு மாறிலியாகும் . 


eous 


வகை III 
சமபட இல்லாத வகையீட்டுச் சமன்பாடுகள் ( Non - homogen 
differential equations ) 
dy ax + by + . 

என்க , 
dx ax + by + 
இவ்வகை சமன்பாடுகளை , இரு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 


il 


முதற் பிரிவு : - 


h 
+ என்க . 

b 


h , k எனும் இரு மாறிலிகளைச் சேர்த்து , 
x = x + h 
y = Y + k எனக் கொள்க ; 


வகையீடுட்ச் சமன்பாடுகள் 


* 191 


இதனால் , கொடுக்கப்பட்ட சமன்பாடு , : 


ax + by + ( ah = hk -- ! 

என்று ஆகிறது 
a1X + b + Y + ( a + h + b + k + ( 1 ) 


dx 


இப்போது , 


ah + bk + C 


- 


alh + bak + 1 O 

என்ற இரு சமன்பாடுகளைத் 
திருப்தி செய்யும் வகையில் , மாறிலிகள் h , k- ஐ தேர்ந்தெடுக்கவும் 


இதனால் , 


dY 
dx 


aX + Y 

என்றாகும் . 
a x + bY 


இது ( X , Y ) - ல் சமபடித்தான வகையீட்டுச் சமன்பாடாகும் . 
எனவே , Y = VX எனப் பிரதியிட்டு தீர்வு காணலாம் . 


இரண்டாம் பிரிவு : 


b 


* 


என்க . 


- 


a 


a 


b 
h 


> எனக் கொள்க . 


> ( a x + b y ) + ( 

d x + by + ( 


dix 


d x + by = y எனப் பிரதியிடுக . 


* 


a + b 


dy 
dc 


dy 
dx 


* 
( 


எனவே , 


dy 
dx 


a 


A y + 
* + 


- 


) 


- 


b 


b + be + a ( v + c ) 


- 


dx 


- 


: f ( v ) என்க . 


dy 


-- 


மாறிகள் பிரிக்கத்தக்கன . எனவே , நேரடியாகத் தொகைப் 
படுத்தி தீர்வு காணலாம் . 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 

dy 

x + 2y - 3 
dx 2x + } 

3 


X + h 


= Y + k எனப் பிரதியிடுக . 


. 


dY 
dx 


- 


X + 2Y + ( h + 2k - 3 ) 
2X + Y + ( 2h + k - 3 ) 


இதில் , 


h + 2k 


- 


0 


- 


- 


2h from 

k 3 0 என்ற சமன்பாடுகளைத் திருப்தி 
செய்யும் வகையில் , h , k ஐ தேர்ந்தெடுக்க . 

எனவே , h = 1. k =* 1 ஆகும் . 


dY 


. 


X + 2Y 
2X + Y 


Y = VX எனப் பிரதியிடுக . 


* V + x 


dy 
dx | 


- 


X + 2V X 
2X + VX 
1 + 2y 
2 + V 


dy 
Y 


. 


1 + 2 / --- V ( 2 + V ) 

2 + V 


- 


1 

Ve 
2 + V 


அ 


. 


( 1 ) & v = * 


தொகைப்படுத்த , 


2 + y 


( 2 


dy 
1-3 


- / 4 + c. 


2 + y 
1. 


1 
2 ( 1 + v ) 


+ 


3 
2 (1-9) 


- 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


93 . 


. 


2+ 


2 + y 
1 - y 


dy 


1 
2 


-- 


log ( 1 + v ) - 


3 
2 


log ( 1 -- v ) 


| log 


1 + v 
( 1 -v) 


. 


log 


1 1 + y 
2 ( 1 -V) 


- 


log X + C 


1 + v 
: log 

( 1 - ) 


log AX2 


1 + y 
( 1 - v ) 


-- 


AX2 


i.e. 1 + y 


= AX * ( 1 - v ) . 


Y 
XX 


Y 


என மாற்ற , X + Y = A ( X- Y ) ஆகும் . 


x = X + 1 


Y + 1 ஆதலால் , 
தீர்வு , ( x + y - 2 ) = A ( x - y ) ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 


தீர்க்க : ( 2x 


dy 
de 


4y +3) 


- 


+ ( x - 2y + 1 ) = 0 . 


dy 
dx 


( x - 2y + 1 ) 
2x 4y + 3 


- 


( x 


- 


ப 


- 


2 ( x 


2y + 1 ) 
2 ) + 3 


- 


2y எனக் கொள்க . 


= 


1 


1 


2 


* 

* 
( 1 - 1 ) -- 2 + 13 


1 
2 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


* 


* 


- 


2 ( y + 1 ) 
2 + 3 


4 ; + 5 
2 ) 


( 21 + 3 ) 

dy 
4v + 5 


- 


= . 


- 


(2 + 3) = [ dx + e . 
/ { } + 24+ 5 ) 


dy = x + c , 


1 


1 


lag ( 415 ) = x + c 


2 


41 


2y ) -- log { 4 ( r - 2y ) + 5 } = 8 ( x + e ) 
log ( 4r - 8y -- 5 ) == * 4x + 8y + c . என்பதே தீர்வாகும் . 


இங்கு " யாதாமொரு மாறிலியாகும் . 


நேரிய வகையீட்டுச் சமன்பாடுகள் ( Linear differential equations ) 

dy 
P , Q என்பன X- இன் இரு சார்புகள் என்றால் , + py = Q 

dx 
என்ற அமைப்பில் உள்ள , முதல் வரிசை , முதல் படி வகையீட்டுச் 
சமன்பாட்டிற்கு , நேரிய வகையீட்டுச் சமன்பாடு எனப் பெயர் . 


உறுப்புகளையும் 


இச் சமன்பாட்டின் தீர்வு காண எல்லா 
fpda 

ஆல் பெருக்குக . 


+ py 


dv S pdc Jpux = Q Jpax 
* { ; fpd « } = Q frds 


+ A- ஐப் பொருத்து , தொகைப்படுத்த . 

S 

x + C 


] / 


இதுவே முழுத் தீர்வாகும் . 


95 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


குறிப்பு : சமன்பாட்டை நேரடியாகத் தொகைப்படுத்த 
fpdx 

என்ற காரணி பயன்படுகிறது . இதற்கு தொகையீட்டுக் 
காரணி ( Integrating Factor ) எனப் பெயராகும் . 


e 


எடுத்துக்காட்டு 1 : 

dy 
( 1 + x2 ) + 2xy = 4x * ஐ தீர்க்க . 

dx 


இச் சமன்பாட்டை , ( 1 + x ) ஆல் வகுக்க , 
dy 

y 
dx 1 + x 

1 + x " 


- 


2 


2x 


இங்கு P = 


Q = 


. 


1 + x2 


1 + x : 


தொகை காண , 


2.x de 
1 + x2 


log ( 1 + x ) 


* 


e 


= ( 1 + x * ) 


y ( 1 + x * ) = ( 14 


சமன்பாட்டின் தீர்வு , 

4 : 3 

( 1 + x ) • dx + c 
( 1 + x ) 

J4x " dx + c ஆகும் . 
இங்கு யாதாமொரு மாறிலியாகும் . 
எடுத்துக்காட்டு 2 : 
தீர்க்க : 
dy 2 

y = sin.x 
dx x | 


+ 


P 


Q 


- 


sin x 


- 


ஃ தொகை காண , 

IPdx 


2log x 


log.xa 


ee 


11 


98 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


இதன் தீர்வு , 


yx 


x * 


sin x • x " px + c 


* 


x sin x dx 


ſ sin 
sin xdx = x d ( - cos :) 

| 2x co 
| 2x . d ( sin x ) 

2 ſsin 


-x " cos x + 


2x cos x dx . 


= 


-x : cos x + 


= -xl cos x + 2x sin x- 2 


sin x dx ,, 


= 


-x2 cos * + 2x sin x + 2 cos x . 


: தீர்வு , 


yx" 


( 2 - x ) cos x + 2x sin x + C. ஆகும் , 


எடுத்துக்காட்டு 3 : 

x = * / 2 என்றால் , 


y = 0 எனக் கொண்டு , 


dy 
dx 


+ y cot x = 4 cosec x - ஐ தீர்வு காண்க . 


e 


Jcot x dx : log sin x 
தொகை காண 

e 

= sin x . 
ஃ தீர்க்க y sin x = f 4 eosec x . sin x dx + c . 


= 4x + c . 


C ஐ மதிப்பிட x = 1/2 = y = 0 எடை பிரதியிடுக . 

0 = 4 1/2 + c . 


20 


ஃ y sin x = 4x 27 என்பதே தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 4 : 

( 1 + y " ) dx = ( tan - 1 - x ) dy ஐ தீர்க்க . 


எட்டுச் சமன்பாடுகள் 


97 


சமன்பாட்டை , 


tan - 1 


dx 

1 

1 + y 
என மாற்றி எழிதலாம் . 


1 + y : 


இது -ல் நேரிய சமன்பாடாக உள்ளது . 


1 


tan - 1 y 
1+ 2 


- 


எனக் 


கொண்டால் , 


1 + " 


தொகைகாண , 


dy 


Pay - 1 


si 


ப 


tan 


- 
- 


இதன் தீர்வு , 


1 


tan - 1 


tan - 1 


} 


Xe 


- 
- 


= s 


tan 
1 + y ” 


dy. + c ஆகும் . 


t 


* 


க 


tan 

1 

} " எனப் பிரதியிட்டால் , 
tan y tan - 1.y 

dy = Step dt 
1 


- 


s 


- 


= Jtd ( et ) 

Set dt 
= t et - et == et ( t - 1 ) 


- 


எனவே தீர்வு , 


tan - 1 y 


tan- y 

( ta11-1y - 1 ) + c . 


1 


1 


- 


tan 


i.e. , x + 1 - tanty + ce 


ஆகும் . 


- 


Qui Gunuh air FLOGITUIG ( Bernoulli s equation ) 
P , Q என்பன , x- இன் இரு சார்புகள் 

என்றால் , 
dy. 

+ P ; Q " என்ற சமன்பாட்டிற்கு பெர்னோலியின் 
dx 
சமன்பாடு என அழைக்கப்படுகிறது . தக்க மாற்றத்தின் மூலம் , 
இச் சமன்பாட்டை ஒரு நேரிய வகையீட்டுச் சமன்பாடாக மாற்றி , 
தீர்வு காணலாம் . 

ப.வ. - 7 


98 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


சமன்பாட்டை } " - ஆல் வகுக்க . 


dy 
dx 


- + Py - 1 = Q. 


4 = yl - 1 எனப் பிரதியிடுக . 


.. 


dy 
dx 


dy 
dx 


- 


( 1 - n ) y 


கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 
1 dy 

+ Pu = Q 
1 

dx 


1. e . , 


+ P ( 1 -- n ) u 


Q ( 1 - n ) என்றாகிறது . 


dx 


இது ப - இல் நேரிய சமன்பாடாக இருப்பதால் , இதன் தீர்வைக் 
காணலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


( 1 - x " ) 


> * y ஐ தீர்க்க . 


( 1 - x ) y * ஆல் வகுக்க , 

d 
y 

dx 


re 


- 


1 


1 


- 


x2 


- என்க . 


du 
dx 


2 y 


dy 
dr 


1 


P3 


1 du 
2 dx 


- 


- 


1 


x2 


1 


-- 


2 * 


- 


đu 
dx 


* 


i.e. , 


+ 


1 


1 


2x dx 
1 


- 


es 


log ( 1 


- 


x ) 


1 


தொ . கா . = e 


e 


. 


1 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


99 


1 


ஃ தீர்வு , 


- * 


2 : 3 
- x ) ( 1 


1 

x ) 


dx + c 


1 


xa 


1 - x : = 1 எனப் பிரதியிட்டால் , 


- 28 dx 

x ) : 


2- * - 


( 1 - 1) a 
= / { + - + } it 
--- log 1. 


. 


தீர்வு , 


1 


-2 


1 
1-32 


- log (1-x2 ) + C. 


1 


x 


i . e . , 1 + y : ( 1 

log ( 1-32 )) 
இங்கு C - யாதாமொரு மாறிலியாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 


sin x . cos * x 


dy 
dx 


y tall x = 


ya 


y " -ஆல் பெருக்க , 

dy 
dr 

* tan x = sin x cos " x . 


பாவை 


* என்க . 


du 
dir 


3y 


dy | 
di . 


1 
3 


du 
dx 


u tan x = sin x cos " x . 


i.e. , ilx 


3utan x = 3 sin x Cos ? x . 


-3 tail rdx 


- flog.secx 


தொகை காண = 


e 


100 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


சமன்பாட்டின் தீர்வு , 
u coss x = 

13 sin x cos x . cos x . dx + C 

J3 cos x . d ( cos n ) + C 


- 
-- 


3 cose x 

6 


+ C. 


ys eos x = 


1 
2 


cos * x + C. 


மாறாக் கெழுக்கள் கொண்ட இரண்டாம் வரிசை , முதல்படி வகை . 

யீட்டுச் சமன்பாடுகள் ( Second order , first degree differentia 
equations with constant coefficients ) 
ஓர் இரண்டாம் வரிசை , முதற்படி வகையீட்டுச் சமன்பாட்டை 
d " y 

dy 
+ cy = X 

( 1 ) 
dx 
என எழுதலாம் . இங்கு a , b , c ஆகிய மூன்றும் மாறிலிகள் . 
X என்பது , x- ன் சார்பாகும் . 


dra 


இச் சமன்பாட்டில் X = 0 எனக் கொண்டால் , 


d : y 


dy 


a 


( 2 ) 


+ b 
dx2 

+ cy = 0 

dx 
என்ற சமன் பாடு கிடைக்கிறது . 


( 2 ) ஆம் சமன்பாட்டின் தீர்வை , முதல் சமன்பாட்டின் நிரப்புச் 
சார்பு ( complementary function ) என அழைக்கிறோம் . 


முதலில் , ( 2 ) ஆம் சமன்பாட்டைத் தீர்வு காண்போம் , 


இதன் ஒரு தீர்வு y = emx என எடுத்துக் கொள்வோம் . 


* 


dy 
dx 


memx 


d y 


nza emx 


dx * 


இம் மதிப்புகளை ( 2 ) -ல் பிரதியிட , 

Emx ( am - + bm + c) = 0 
எனக் கிடைக்கிறது . 


101 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


இவ்வாறு . -ன் மதிப்பு 

am2 + b + c = 0 


என்ற சமன்பாட்டைத் திருப்தி செய்கிறது . இச் சமன்பாட்டிற்குத் 
துணைச் சமன்பாடு ( auxiliary equation ) எனப் பெயராகும் . 


துணைச் சமன்பாட்டின் இரு மூலங்களும் மூன்று வகைகளில் 
அமையலாம் . 


மெய்யான சமமில்லாத 


வகை 1 : மூலங்கள் இரண்டும் , 
எண்கள் , trl + + ing என்க . 


- 


in x 

n , X. 
எனவே y = 2 

ஆகிய இரு சார்புகளும் , 
சமன்பாடு ( 2 ) -ன் தீர்வுகளாகும் . சமன்பாடு ( 2 ) இரண்டாம் 
வரிசையில் இருப்பதால் , அதன் முழுத் தீர்வில் இரண்டு மாறிலிகள் 
இருக்க வேண்டும் . எனவே , A , B என்பன யாதாமிரு மாறிலிகள் 

m , x 
என்றால் , Ae 

Be 

இரண்டையும் தீர்வுகளாகக் 
கொள்ளலாம் . 


எனவே , 


in 


X 


- 


Ae 


+ Bem , x 


S. 


6 . 


( 4 ) 


என்க, 


சமன்பாடு 4 ஐ சமன்பாடு ( 2 ) -ல் பிரதி பிட்டால் , அதனை 
திருப்தி செய்வதை சுலபமாகக் காணலாம் . 


வகை 2 : மூலங்கள் இரண்டும் , 


சமமான 


மெய்யெண்கள் 


my , mi ) என்க . 


முந்திய முடிவில் , m = 1 , எனப் பிரதியிட்டால் , 


y = ( A + B ) e 


B 1 x 


A + B = C எனக் கொண்டால் , 


mil x 


- 


( 5 ) 


} 


Ce 


என்று ஆகும் . இத் தீர்வில் ஒரே ஒரு மாறிலி மட்டுமே உள்ளது . 
ஆனால் முழுத் தீர்வில் இரண்டு மாறிலிகள் இருக்கவேண்டும் . 


102 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


எனவே , தீர்வு ( 5 ) , சமன்பாடு ( 2 ) -ன் முழுத் தீர்வு அல்ல . முழுத் 
தீர்வைக் கணக்கிட , 

m , = n + h எனக் கொள் 
வோம் . 


முதலில் 


இதனை ( 4 ) -ல் பிரதியிட , 


m 


1 


( 1 + h ) x . 
+ B. e 


Ale 


- 


[ A + B eh ) 


ehx அடுக்குத் தொடராக விரித்தெழுத , 


nx 


hºa 


--- 


- 


] ] 


2 


" * * ( 4 + 8 ( 1 + 

( 4 


W X 
e 


( A + B ) + Bhx + h2 


( 


Bx2 
2 


-- 


) ] 


h > 0 என்றால் , ( Bh ) - ன் மதிப்பு , ஒரு முடிவுள்ள எண்ணாக ( finite 
number ) அமையும் விதத்தில் , B- ன் மதிப்பை பெரிதாக எடுத்துக் 
கொள்ள முடியும் . 

A + B = C 


Lt 
h + 0 


( Bh ) 


D என்க . 


எனவே , > 0 என்றால் , 


} 


mix 
e [ C + Dx ) 


- 


சமமான 


இவ்வாறு , துணைச் சமன்பாட்டின் மூலங்கள் , 
மெய்யெண்கள் my , m என்றால் , சமன்பாடு ( 2 ) -இன் முழுத் தீர்வு 


myx 
e 


- 


[ C + Dx ] 


( 6 ) ஆகும் . 


வகை 


3 : துணைச் சமன்பாட்டின் மூலங்கள் இரண்டும் 
சிக்கலெண்கள் , ( Complex No. ) என்க . 

சிக்கல் மூலங்கள் , 
( Complex roots ) இணையாக வருமாதலால் , my = d + iB என்றால் 


We 


- 


diß என்றிருக்கும் . ( இங்கு , d , B இரண்டும் 
மெய்யெண்களாகும் . ) இம் மதிப்புகளை ( 4 ) -இல் பிரதியிட 


103 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


y = A ( d + iB ) X 

+ Be( et -iB ) x 


iBx - is x 

+ Be 


[ A ( cos Bx + i sin (Bx ) + B ( cos Bx- i sin B x ] ] 


= ox 
= ox 


[ ( A + B ) cos Bx +- i ( A - B ) sin Bx ] 


[ C cos Br + D sin Bx ] என்க . 


d + is , 


இவ்வாறு துணைச் சமன்பாட்டின் மூலங்கள் , 
a - iB என்றால் , சமன்பாடு ( 2 ) -ன் முழுத் தீர்வு , 


cx 


} 

[ C cos Bx + D sin Bx ] ஆகும் . 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 

dy 
9 

+ 18 


dy 


16 


= 0 . 


துணைச் சமன்பாடு , 

9m2 + 18m - 16 
( 3m + 8 ) ( 3m - 2 ) = 0 

- 8/3 , 2/3 . 


- 


- 


2x 
3 

3 
4 ( . + Be 

என்பதே முழுத் தீர்வாகும் . 
இங்கு A , B யாதாமிரு மாறிலிகளாகும் . 
எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 


d y 


dy 


dxa 


+ y = 0 


துணைச் சமன்பாடு 

4m * + 4m - + 1 = 0 
( 2in + 1 ) 0 

1 , -- 
ஃ முழுத் தீர்வு } = e - x / 2 ( A + Bx ) ஆகும் . 


m 


- 


104 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 3 : 

day 

+ 8 


* 


dy 
dx 


+ 25 y = 0 ஐ தீர்க்க . 


துணைச் சமன்பாடு , m * + 8m + 25 


0 


100 


-- 


8 + 64 

2 


. 


- 


- 


8 + 6i 

2 


4 + 31 . 


- 


ஃ முழுத் தீர்வு , y == e - 4 « [ A cos 3x + B sin 3x ) ஆகும் . 


dy 

+ 
dx 


X என்ற சமன்பாட்டின் தீர்வு காணல் . 


d.x2 


D2 = 


d 

42 
dx 

dx2 

என்ற குறியீடுகளின் துணையால் , 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

( aDe + hD + ) ) = X ( 1 ) என எழுதலாம் . 


இதன் நிரப்பு சார்பு காணும் முறையைக் கண்டோம் , 


அந் நிரப்பு சார்பு y = * என்க . 


இச் சமன்பாட்டின் ஒரு சிறப்புத் தீர்வு ( Particular Integral ) 
y = u என்றால் , முழுத் தீர்வு y = u + V ஆகும் . 


1 
சிறப்புத் தீர்வு u = 

aD + D = C 


X ஆகும் . 


[ D என்ற குறியீடு , வகைப் படுத்தலைக் குறிப்பது 

போல் , 
1 

அதற்கு எதிரிடையாக , தொகைப்படுத்தலைக் குறிக்கும் எனப் 
D 
பொருள் கொள்க . ) 


சில குறிப்பிட்ட சார்புகளின் சிறப்புத் தீர்வை கணக்கிடுவோம் 


( A ) X = e 


Ce edx 


என்க. 


பன்மாறித் தொகைகள் 


105 


bled x ) = dedi 
D² (pdx ) = 2² e da 
Do (edi ) = dredi 


பொதுவாக f ( D ) edx 


- 


f ( au ) e olx . 


சமன்பாடு ( 1 ) -ல் f ( D ) = aD * + bD + c 

* அதன் சிறப்புத் தீர்வு 


1 


ox 


aD2 + bD + { 


ily 


edx 


f ( D ) 


ஃ f ( x ) = 0 என்றால் , சி . தீ . 


| 


1 
f ( d ) | 


.edx 


இங்கு f ( x ) - 0 


i . e . , ad + hot + c = 0 


, 


i.e. , ama - + bm + c = 0 என்ற துணைச் சமன்பாட்டின் ஒரு 
தீர்வாக இருக்கக் கூடாது . 


பிரிவு 1 : துணைச் சமன்பாட்டின் ஒரு மூலம் d என்க . 


n ! == d என்க . 


வாக 


C }n * + bx + c = a ( m 

= a ( m 


Wa ) ( m2 ) 
du ) ( m - my ) . 


K 


சி . தீ . 


1 
aD2 + bD + c 


dx 


- 


24 


1 
a ( D -- d ) ( D 


edx 


m , ) 


1 


1 
a ( D -- a ) ( du 


ede 


- 


my ) . 


கடக 


106 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


1 


1 


dxx 


a ( d 


,) * 


D 


d 


பேர் 


1 
D - 


* 


எனக் கொள்க . 


od 


i.e. , ( D - d ) z = dx 


i.e. , 


dz 
dx 


dz 


இது 2 - ல் நேரிய சமன்பாடு . 


.. 


இதன் தீர்வு , 


j- 4 - J - A .. அங்க ச 


- 


ux = 


2 


edx . 


- 
- 


( தேவையான மாறிலிகள் நிரப்புச் சார்பில் இடம் பெற்று 
விடுவதால் , சிறப்புத் தீர்வில் , மாறிலி சேர்க்கக்கூடாது . ) 


1 


* 


சிறப்புத் தீர்வு 


pax 


- 


x e . 


ஆகும் . 


a ( d – my ) 


பிரிவு 2 : துணைச் சமன்பாட்டின் இரு மூலங்களும் d , d என்க 


a m + vm + = a ( m - d ) 


. 


சி . தீ - Do 

L 
- ( ) { d * } 


es 


1 


xedx 


( D - 4 ) 


( முந்திய பிரிவில் 

நிரூபித்தபடி ) 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


107 


- 


1 
D - d 


{ x } 


எனக் கொள்க . 


( 1) -d ) : 


. 


xed 
dz = x edx 


dz 
dx 


z- ல் நேரிய சமன்பாடு 


இதன் தீர்வு , ze 


- 


dx 


Sredt.e- dz 


- 


x2 
2 . 


x2 
2 


e dx . 


- 


1 





சி . தீ . 


x2 
2 


pdx . 


- 


எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 


y 


da 
dx2 


+ 4 


dy 
dx 


3y = ex 


--- 


துணைச் சமன்பாடு 4m2 + 4m - 

( 2m 1 ) ( 2n + 3 ) = 0 
m = 1/2 , 3/2 

3x 

2 
நிரப்புச் சார்பு Aex / 2 + Be 


- 


சிறப்புத் தீர்வு 


- 


1 
4D2 + 4D 


e2x 


3 


1 


- 
- 


e ? * 


4.22 + 4.2 


- 


3 


e2x 
21 


முழுத் தீர்வு , 
y = Aex / 2 + Be - 3x / 2 + 


ex 


ஆகும் . 


21 


108 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 2 : 


தீர்வு காண்க : 


* 


+ 4 


+3) 


= e - 3x . 


dx2 


dx 


துணைச் சமன்பாடு 


H + 4 + 3 = 0 


( 1 + 3 ) ( m + 1 ) 


0 


1 : 


- 3 , 


. 


நிரப்புச் சார்பு = Ae - x + Be - 8x 


3 * 


சிறப்புத் தீர்வு 


- 


1 
De + 4D + 3 


4 + 


e - 8x 


(D + 1 }{D + 3) - 
( -3 + 1 ) { 2 + 3 • + } 


1 


3x . 


= 


. 


முழுத் தீர்வு ,, 


y = Ae - x + Be- 8x 


- 


5 * . 


எடுத்துக்காட்டு 3 : 


தீர்வு காண்க : 


( D - 3 ) ) - 228x + --x 


துணைச் சமன்பாடு 

( m - 3 ) 


- 


0 


( m 


- 


3 , 3 . 


. 


நிரப்புச் சார்பு 


- 


esx [ A + Bx ) . 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


109 . 


1 


சிறப்புத் தீர்வு 


( D - 3 ): { 2 e & x + e - x } 


- 


- 


. 


{ (D - 3) " } + (D - 3 ) 


காகா 

- 


* 


28 


1 
(-1 - 3 )? 


x ^ e ^ x + 


1 
16 


. 


ஃ முழுத் தீர்வு , 


1 


y = e : ( A + Bx ) + x 23 : + 


e - x . 


16 


1 


y = ( A + Bx + x2 ) esx + 


2 


e- * ஆகும் . 


16 


dey dy 

+ b 
d2x | 

dx 


+ (y 


- 
- 


என்ற சமன்பாட்டில் X 


sin dx அல்லது cos x என்க , 


D ( sin dx ) = d cos dx 


D3 ( sin dx ) 


de sindla . 


Ø ) 

( D2 ) sin x = ? ( -- ) sindx . 
: ( - A2 ) + 0 என்றால் , 


1 


sindx. 


( - ) 


* (br) sin d x = 

55.) 


இதேபோன்று , ( D ? ) 


1 
cos dx = 

cos IX ஆகும் . 
4 (-2) 


-- 


* என 


எனவே , ( - ! ) + 0 என்றால் D -க்குப் பதில் 
எழுதி , சிறப்புத் தீர்வைக் காணலாம் . 


( - ) = 0 என்றால் கீழ்க்கண்ட முறையைப் பின்பற்றுக . 
இப்போது - ( D ) - ன் ஒரு காரணி D2 + 2 ஆகும் . 


idlx 

= cos dx + i sin Bx என்பதை அறிவோம் . 


110 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


1 


1 
(1 ) + id ) ( D - id ) 


ida 


* + d 


+ ( n - 1 ) 
} { d la } 


1 
2 id 


idx 


. 


x 2 


xi 
2d 


idx 


e 


i.e , 


Dr + 

= { cot a x + i sin dx } 


xi ) 
2x 


{ cos dx + sin x } 


இருபுறமும் , மெய்ப் பகுதியையும் , கற்பனைப் பகுதியையும் ஒப்பிட , 


- 


sin dx 
2d 


1 

cos dx 
D ? +2 
1 

sin dx - 
D ? + d * 


cos dx ஆகும் . 


2 


இதன் துணையுடன் , சிறப்புத் தீர்வைக் காணலாம் . 


- 


fcos da 
S si 


குறிப்பு : மேற்கண்ட முடிவுகளை , 
1 

cos dr 
D² + L 

cos dxdx 

2 
1 
sin dx = 

sin dx dx 
D2 + a 

2 
என்ற வடிவில் நினைவில் வைத்துக் கொள்வது எளிதாவது . 
எடுத் துக் காட்டு 1 : 
தீர்வு காண்கக : 

dy 
5 

sin 3.x 
dx 

dx 
இங்கு ( D2 5D - | - 6 ) y = sin 3x . 
துணைச் சமன்பாடு 

5m + 6 = 0 
( m 2 ) ( m1 - 0 ) = 0 


diy . 


6 


- 


- 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


ஃ நிரப்புச் சார்பு 


Aex + Bes . 


. 


சிறப்புத் தீர்வு 


1 
Ds - 5D + 6 


sin 3.x. 


D - க்குப் பதில் - 32 எனம் , பிரதியிட , 

1 
சிறப்புத் தீர்வு 

9 - 5D + 6 


sin 3 x 


- 


1 

sin 3r 
( 3 + 5D ) 


sin 3x 


( 3 - 5D ) 
( 3 + 5D ) ( 3 - 5D) 
( 3 - 5 ) ) 

sin . 3x 
9 

25D 


- 
- 


((3- 5D ) 
9 + 25.9 


sin 3x 


- 


1 


5D ) sin 3x 


234 


1 
234 


[ 3 sin 3x 


5 - 3 cos 3x ] 


ஃ முழுத் தீர்வு , 


y = Aeex + Be8x 


[ 3 sin 3x - 15 cos 3x ] 
234 


1 
78 


y = Aex + Besx 


- 


( sin 3x 


5 cos 3x ஆகும் . 


படுத்துக்காட்டு 2 : 


தீர்வு காண்ணக : 

( D " + 4 ) y 


cos 2x ., 


துணைங் சமன்பாடு m2 + 4 


0 


2i , 


ஃ நிரப்புச் சார்பு = A cos 2x + B.sin 2x . 


112 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


சிறப்புத் தீர்வு , 


- 


1 

cos 2x 
Da + 4 


* 


- 


cos 2r cdx . 


2 


sin 2x 

2 


- 


2 


ஃ முழுத் தீர்வு , 


y == A cos 2x + B sill 2x + 


sin 2x ஆகும் . 
4 


dey 


( C ) 


b 


dy 
tdx 


+ cy = X என்ற சமன்பாட்டில் 


dx3 


X = xm என்க . 


[ இங்கு m- ஒரு மிகை முழு எண் ( positive integer ) என 
எடுத்துக் கொள்வோம் . ) 


= m xm - 1 


D ( xm ) 
D ? ( xm ) 


= m (im -1) xm- 


2. 1 . 


Dm ( xm ) 

= m ( m - 1 ) 

| m 
Dm + 1 ( xm ) 0 . 

1 
சிறப்புத் தீர்வு 

aD + D + C 


- 


1 


( 1+ p + 

0+ * D )) 
1 a } 


( 1 + 


bD 


27 


C 


{ 1 


C 


.0 . 


bD 

upe 
1 + 

- ஐ , ஈருருப்புத் தோற்றத்தின் படி , 
C 
D- ன் அடுக்குகளில் விரித்தெழுதுக . Dm + 1 ( am ) = 0 ஆதலால் , 
D , D2 , 

Dm ஆகியவற்றை ஃ m- ல் செயல் படுத்தி , சிறப்புத் 
தீர்வைக் காணலாம் . 

குறிப்பு : சிறப்புத் தீர்வு காண , மற்றொரு சுலபமான வழியை 
பின் வரும் எடுத்துக்காட்டு ( அ ) -ல் காணலாம் . 


4 + 16 


- 


-- 


D 
வகையீட்டுச் சமன்பாடுகள் 
படுத்துக்காட்டு 1 : 

தீர்வு காண்க : ( D " + 4 + 5 ) y = x " . 
துணைச் சமன்பாடு m " + 4m + 5 = 0 . 

20 
2 

2 + i 
ஃ நிரப்புச் சார்பு e - n [ Acos x + B sin x ) 
சிறப்புத் தீர்வு , 

1 
D ? + 4D + 5 

1 

4D D 
1 + 
1 

4D + DS 
1 + 
5 

5 
ஈருருப்புத் தேற்றத்தை பயன்படுத்தி , 
1 

4D + D 
5 

5 


* 


-- 
-- 


- 
-- 


" 
- ( " * " )" + ( 4" : " )" + - ): 


+ 


D ( x ) = 0 , ஆதலால் , D , D " , ... ஆகிய 
எழுதவேண்டிய அவசியமில்லை . 


உறுப்புகளை 


சிறப்புத் தீர்வு , 

1 
5 


( 1 


4D 
5 


5D2 
5 


16D ? 
25 


+ 


8D 
25 


64 DS 
125 


) 
* 


- 


[ 1 


4D 
5 ) 


-- 


11 Da 
25 


+ 


- 


24D8 
125 


8 . 


ப.வ. - 8 


- 


. 


3 ) 


- 


5 


-- 


( 


rs 


-- 


) 


சா 
-- 


= ஐ 
114 

பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 
1 

11 

24 
3x2 + 6x 

18 
5 

25 

125 
1212 66 . 144 
5 

5 25 

125 
முழுத் தீர்வு ! நிரப்புச் சார்பு + சிறப்புத் தீர்வு ஆகும் . 
எடுத்துக் காட்டு 2 : 
தீர்வு காண்க : 

( 1) + 3D - 4 ) y = x - 2 ; 
துணைச் சமன்பாடு 
m * + Sm 

0 
( m + 4 ) ( m - 1 ) == 0 

1 , 
நிரப்புச் சார்பு Alex + Be - 4x . 

இதன் சிறப்புத் தீர்வைக் காண கீழ்க்கண்ட வழியையும் பின் 
பற்றலாம் . 
மாற்று வழி : 
கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

tly 4y = x 

1 
dis 
வலப் புறம் x- ன் இரண்டாம் படியில் இருப்பதால் , இச் சமன் 
பாட்டின் சிறப்புத் தீர்வாக , x- ன் இரண்டாம் படி பல்லுறுப்புக் 


- 


- 


ut * 

+3 


( 
1 
) 


[ இப் பல்லுறுப்புக் கோவையின் படியும் , கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டின் , வலப்புறக் கோவையின் படியும் சமமாக இருக்க 
வேண்டும் . ) 


அதாவது சிறப்புத் தீர்வு , y = aii + bx + c எனக் கொள்வோம் . 


மாறிலிகள் a , b , c -ஐ கணக்கிட 


+ 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


1115 


dy 
dx 


= 2ax-- 6 


dx² 


சிறப்புத் தீர்வு , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைத் திருப்தி செய்யு 
மாதலால் , இத் தீர்வை சமன்பாடு ( 1 ) -இல் பிரதியிட . 

2a + 3 ( 2ax + b ) -4 ( ax + bx + c ) = x * -2x இரு புறமும் 
உள்ள x , x , தனி எண் ஆகியவற்றின் கெழுக்களை சமப்படுத்த , 


41 


- 


6a - 45 


20 + 36--4c = 0 , 


1 


1 


இதிலிருந்து 3 


h = 


panelelo 


எனக் காணலாம் . 


32 


1 


-- 


எனவே சிறப்புத் தீர்வு 


x- -- 


1 
8 


1 
32 


முழுத் தீர்வு , 


1 


. 


y = A.er + Be - 4x 


x * + 


1 
8 


X 


1 
32 . 


பயிற்சி 


கொண்ட 


1. கீழ்க்கண்ட சார்புகளை , முழுத் தீர்வுகளாகக் 

வகையீட்டுச் சமன்பாடுகளை உருவாக்குக : 
( 1 ) y = ( ( x - c ) 
( 2 ) y = ax : + bx 
( 3 ) y = aex + besx 

( 4 ) y = a cos ( nx + b ) 
7 , ) இரண்டும் மாறிலிகள் எண்க . 


| | . கீழ்க்கண்ட சமன்பாடுகளைத் தீர்க்க : 

( 1 ) ex tan y dx + ( 1 p * ) secº y dy 
( 2 ) x 11 + y dx + y 1 + x * dy 


116 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


- 


( 3 ) tan y sec * x • dx + tan x r sec y dy 

0 
( 4 ) 01 

- x2 sin - 1 x dy + y dx 
( 5 ) ( x + y ) ( dx - dy ) = dx + dy 
( 6 ) ( e + 1 ) y dy + ( y + 1 ) dx 

0 
( 7 ) ( y - xy " ) dx (x + x y ) dy 
( 8 ) ( 2x * + 3y ) dx + ( 3x + y - 1 ) dy = 0 
( 9 ) dy ( ex + y + teey ) dx 

dy 
( 10 ) ( x - y ) 

dx 


- 


- 


aa 


( குறிப்பு : u = x - y எனப் பிரதியிடுக . ) 


( 11 ) [ 

[ 1 + ** ] * + ** [ 1- ; ) * - 


எனப் பிரதியிடுக ) 


y 


III . தீர்வு காண்க : 

dy 
( 1 ) 

+ y . 
( 2 ) ( y - 2xy ) ds = ( x- 2xy ) dy 

dy 
( 3 ) 2xy + ( y - x ) 

0 
dx 


( 4 ) ( x - 2xy - y :) dx 


( x + y ) e dy . 


dy 


y " 


( 5 ) x 


+ 


dx 


( 6 ) ( 4x * -y* ) * 


4xy 


IV . தீர்வு காண்க . 

x + 7y + 2 
( 1 ) 

dx 3x + 5y + 6 


( 2 ) ( 2x + 18y - 14 ) 


dy 
dx 


= 6x + 5y - 7 


- 


வகையீட்டுச் சமன்பாடுகள் , ; -- 


117 


( 3 ) 


dy 
dx 


+ 


y - 2x - 1._ 
x + 2y - 3 


0 


( 4 ) ( x + y-- 1 ) dy = ( x + y + 1 ) dx 
( 5 ) ( 2x + 3y + 4 ) dx ( 4x + by + 5 ) dy 


V. தீர்க்க : 


dy 


tan - 1 


( 1 ) ( 1 + x ) 


* 


+ ) 


- 


e 


dx 


( 2 ) 


+ vtanx 


cosex . 


dx 


( 3 ) cos - x 


dy 
dx 


- 
- 


tan x . 


( 4 ) 


dy 
dx 


+ 


( + 


1 + x 


x ( 1 + x2 ) 


dy 


( 5 ) x 


dx 


. 


3y 


( 6 ) 


dy 
dx 


+ 


1 
x 


x 


x = 1 என்றால் , y 


- 


2 என்க . 


( 7 ) 


( 7 ) x 


dy 
dx 


1. - 1/2 logx 
+ y logx = e x 


( 8 ) ( 1 - x ) 


dy 

2x y = 
dx 


( 9 ) * 


dey 
dx2 


+ 


dy 
dx 


( குறிப்பு: 


dy 

எனப் பிரதியிடுக . 
dx 


] 


dy 


(( 10 ) y - x 


dy 
dx 


- 


dx 


[ குறிப்பு : இது -ல் நேரிய சமன்பாடாகும் ] 


118 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


( 11 ) 


dy 
dx 


+ x * y = e y 


( 12 ) 


dy 
dx 


= 22x - y + x3 e- Y 


8 


( 13 ) 2 ( 1 -- x ) 


dy 
d.x 


= 0 . 


dy 
dx 


- 


( 14 ) 


tan 
1 + x 


( 1 + x ) e • sec } 


dy 


( 15 ) 


+ vcos X = } r sin 2x . 


dx 


( 16 ) 2 tany . 


dy 
dx 


+ - sin y = 

= x : cos y 


( 17 ) siny 


= cos y ( 1 - x cos y ) . 


dx 


சமன்பாடுகளின் , 


முழுத் 


தீர்வுகளைக் 


VI . ( a ) கீழ்க்கண்ட 

காண்க : 


( 1 ) ( D2 - 

6D + 8 ) y = 0 
( 2 ) ( Dº – D + 4 ) y = 0 


( 3 ) ( D2 - 3D - 8 ) y = 0 


( 4 ) ( 2D 


3D + 4 ) y = 0 


( 5 ) ( D * + 16 ) y = 0 


( b ) ( 1 ) ( D2 


5D + 6 ) y = ex 


esx 


( 2 ) ( D 

3D + 2 ) y 
x = 0 , log e 2 என்றால் , y = 0 என்க . 


( 3 ) ( D : 


- 


13D + 12 ) y = e - 1x + 5ex 


( 4 ) ( D8 


- 


D2 - D + 1 ) y = 2 ex 


(5 ) ( DS 


- 


3D + 2 ) y = 2e " 
0 என்றால் , y = 3 , Dy 


= 


3 என்க . 


வகையீட்டுச் சமன்பாடுகள் 


pepe 


( 6 ) ( Dº + D + 1 ) = sin 2r 
( 7 ) ( D2 

8D + 9 ) y 8 cos 5 
( 8 ) ( D2 - 4D - 5 ) y = € 3 * 4 cos 3 x 
( 9 ) ( D * +5 D - 6 ) y - sin 4x sin x 
( 10 ) ( D2 + 9 ) 
( 11 ) (D2-1) y = 25.x 


( 12 ) (6D_D - 2 ) y = ex * ** 
( 13 ) ( D + 1 ): y = e -** ** . 
( 14 ) ( D * +- 3D + 2 ) + to to cos x . 
( 15 ) ( D ++ D9 + 1 ) y . 

= ax + be 


மேற்கோள் நூற்பட்டியல் 


1. A Course of Analysis 


By E. G. Phillips 


2. Mathematical Analysis 


By Goodstein 


3. Advanced Calculus 


By Sokolnikaff 


4. Differential Equations 


By D. A. Murray . 


By Piaggio 


5. Differential Equations 
6. Differential Equations 


By L. R. Ford 


7. Mathematical Analysis 


By A , Ramanathan 


8. A Course of Mathematical 

Analysis 


By Shanthi Narayanan 


கலைச் சொற்கள் 


A 


Approximate sum 
Approximate sum , upper 
Approximate lower 
Axis 
Axis , major 


தோராய தொகை 
தோராய மேற்தொகை.. 
தோராய கீழ்தொகை 
அச்சு 
நெட்டச்சு 


B 


--- 


Binomial theorem 
Boundary 


ஈருறுப்புத் தேற்றம் 
வரப்பு 


C 


Centre of gravity 
Complementary function 
Constant 
Constant, arbitrary 


புவிஈர்ப்பு மையம் 
நிரப்புச் சார்பு 
மாறிலி 
யாதாமொரு மாறிலி 


- 


D 


Degree 

படி 
Degree of a differential 

வகையீட்டுச் சமன்பாட்டின் 
equation 

படி 
Density 

அடர்த்தி 
Density areal 

பரப்பு அடர்த்தி 
Density volume 

கன அடர்த்தி 
Determinant 

அணிக்கோவை 
Determinant , functional 

சார்பு அணிக்கோவை 
Determinant of transformation- மாறி மாற்று அணிக் கோவை 
Dimension 

பரிமாணம் 
Domain 

அரங்கு 


பன்மாறித் தொகைகள் வகையீட்டுச் சமன்பாடுகள் 


E 


Elementary area 
Ellipse 
Ellipsoid 
Equation 
Equation auxiliary 
Equation Bernoulli s 
Equation homogeneous 
Equation linear 
Equation Non -homogeneous 
Equation Ordinary differential 


ஆரம்பப் பரப்பு 
நீள் வளையம் 
நீள்வளையத் திண்மம் 
சமன்பாடு 
துணைச் சமன்பாடு 
பெர்னோலியின் சமன்பாடு 
சமபடித்தான சமன்பாடு 
நேரிய சமன்பாடு 
சமபடியில்லாத சமன்பாடு 
சாதாரண வகையீட்டுச் சமன் 

பாடு 
பகுதியான வகையீட்டுச் சமன் 
பாடு 


Equation partial differential 


F 


Finite 
Finite number 


முடிவுள்ள 
முடிவுள்ள எண் 


Image 
Indetcrminate 
Integral 
Integral improper 
Integral lower Riemann 
Integral upper Riemann 
Integral multiple 
Integral particular 
Integral repeatea 
Integration 
Integrating factor 


பிம்பம் 
தேறாதது 
தொகை 
தகாத் தொகை 
ரீமன் கீழ் தொகை 
ரீமன் மேல் தொகை 
பன்மாறி தொகை 
சிறப்புத் தீர்வு 
அடுக்குத் தொகை 
தொகைப் படுத்தல் 
தொகையீட்டுக் காரணி 


--- 


J 


Jacobian 


ஜாக்கோபியன் 


L 


Loop 


கண்ணி 


Mode of division 


பகுப்பு முறை 


கலைச்சொற்கள் 


123 


N 


சுவை 


Necessary & sufficient 

condition 


தேவையான & போதுமான 
நிபந்தனை 


Order 
Order of a differential 

equation 
Order of Integration 
Oscillation 
Oscillatory sum 


வரிசை 
வகையீட்டுச் சமன்பாட்டின் 

வரிசை 
தொகைப்படுத்தலின் வரிசை 
அலைவு 
அலைவுத் தொகை 


- 


Parallelopiped 
Practical rule 
Prism 


இணைகரத் திண்மம் 
நடைமுறை விதி 
பட்டயம் 


Q 


Onadrant 
Quadrant first 
Quadratic 


காற்பகுதி 
முதற் காற்பகுதி 
இரு படித்தான 


R 


Reversible 


-- 


திருப்பத் தக்கது 


S 


Solid of revolution 
solution 
Solution , complete 
Surface 


|||| 


சுழற்சிக் கன உருவம் 
தீர்வு 
முழுத் தீர்வு 
மேற் பரப்பு 


T 


Tetrahedron 
Transformation 
Transformation direct 
Transformation inverse 


நான்முகி 
மாறி மாற்றம் 
நேர் மாற்றம் 
தலைகீழ் மாற்றம் 


V 


Variable 
Variable, independant 
Variable , separable 


மாறி 
சார்பிலா மாறி 
பிரிக்கத்தக்க மாறிகள் 


